ஆவணி 1-ம்‌ ௨ (17-8-65) 


ஆசிரியர்‌ குழு 


| வித்துவான்‌ ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமித்‌ தம்பிரான்‌ அவர்கள்‌ 
ஸ்ரீ காசிமடம்‌ இளவரசு, திருப்பனந்தாள்‌ 
| திரு: கே, சிவராமன்‌ அவர்கள்‌ M. A., 


சைவ சித்தாந்த தத்துவ விரிவுரையாளர்‌, 
காசிச்‌ சர்வகலாசாலை, காசி. 
திரு. கே. crib. வேங்கடராமையா அவர்கள்‌ M. A. B- O.L. 
பிரின்ஸிபால்‌, செந்தமிழ்க்கல்லூரி, திருப்பனந்தாள்‌ , 
ராவ்சாஹிப்‌, வித்துவான்‌. . திரு. கு. அருணாசலக்‌ கவுண்டர்‌ 
அவர்கள்‌, தலைமைத்‌ தமிழ்‌ விரிவுரையாளர்‌, ம. தி. தா, இந்துக்‌ 
கல்லூரி, திருநெல்வேலி. 

திரு. பி. செந்தில்நாயகம்‌ பிள்ளை அவர்கள்‌ B. A., 
ஓய்வு பெற்ற மாவட்ட வருவாய்‌ அதிகாரி, புளியங்குடி . 
திரு. டி. எச்‌. விவேகானந்தம்‌ பிள்ளை அவர்கள்‌ B. A, L. T», 
அசிஸ்ட்டண்டு கமிஷனர்‌. X 
_ H.R. & €. E. (Adm) Dept- Ramanad at Madura-2 

. ðo. T. B. சித்தலிங்கம்‌ அவர்கள்‌ M. A. 

; தமிழ்‌ விரிவுரையாளர்‌, காசி இந்துப்‌ பல்கலைக்கழகம்‌, காசி. 


T. M. குமரகுருபரன்‌ பிள்ளை B. A., B. டீ, 
நிர்வாக ஆசிரியர்‌. 


உள்ளுறை 
தில்லைச்‌ சிவகாமியம்மை யிரட்டைமணிமாலை 15 ... 
திருமந்திரம்‌, ஐந்தாம்‌ தந்திரம்‌. 
(Tirumantiram Tantra the fifth) 
The Glory of Indian Womanhood 
திருக்கோவையார்‌ விளக்கம்‌ 
Hymns of the Tamil Saivite Saints 
உருத்திரனும்‌ சிவனும்‌ 
'திருவண்டப்பகு தி 
சுந்தரமூர்த்தி சுவாமிகளின்‌ அற்புதத்‌ திருப்‌ 
பதிகங்கள்‌ 
பூவும்‌ சிகையும்‌ 
). ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள்‌ 
. தாயுமானவர்‌ — பராபரக்கண்‌ ணிகள்‌ . kisis 
_ முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்‌ தமிழ்‌-உரைநடை .... 
திருவாசக அநுபூதி உரை 4 
தில்லைவாழந்தணர்‌. படிக்காசு நிதி... ரூ. 7000 .... 


சிவமயம்‌ 


திருச்செந்திலாண்டவன்‌ துணை 


மலர்‌ 16 | விசுவாவசு- s ஆவணித்‌ திங்கள்‌ l-ba [17-8- -&)| 956 8 இதழ்‌ 8 


Zn jaan யீரட்டெமணிமாலை : 
ட்‌ ( கட்டுரை 15) 


தொண்டைமண்டலாதீனம்‌ மகாசந்நிதானம்‌ 
sous ஞானப்பிரகாச தேரிக சுவாமிகள்‌ அவர்கள்‌ 


ஸ்ரீ ஞானப்பிரகாச தேசிக சுவாமிகள்‌ மடாலயம்‌, 
காஞ்சிபுரம்‌. 
‘flapasis தூநீர்த்‌ திருத்தில்லத்‌ தொல்லை : 
மறைசெய்த ஈர்ந்தண்‌ மழலப்‌-- பிறைசெய்த 


ஒண்ணுதலைக்‌ கண்ணுதலோ டுள்ளத்‌ திருத்தியின்பம்‌ டா 
ந்ண்ணுதலைக்‌ கண்ணுதலே நன்று.” (13) 


1, “சிறைசெய்த தூநீர்த்‌ திருத்தில்லை” என்றது தில்லையின்‌ 
/ re சிறப்புணர்த்திற்று. 


^ 


i 


394 
2. 


3. 


4. 


5. 


6. 
7. 


8. 


9. 


குமரகுருபரன்‌ 


“தொல்லை மறை” என்றது வேதங்களின்‌ அநாதியைக்‌ 
குறித்தது. 
“மறை செய்த ஈர்ந்தண்‌ மழலை யொண்ணுதல்‌” என்றது 


சிவசத்தியின்‌ படைப்பு வேதம்‌ என்னும்‌ வாய்மையை 
விளம்பிற்று. 


'பிறைசெய்த ஒண்ணுதல்‌” என்றது நுதலுக்கு ஒப்பு 


(வெண்‌) பிறை என்றதாம்‌. 


“கண்ணுதல்‌? என்றது ஒண்ணுதல்‌ போல்வதோர்‌ அன்‌ 
மொழித்‌ தொகையாயினும்‌ இரண்டற்கும்‌ வேறுபாடுண்டு, 
ஒள்‌ + நுதல்‌. கண்‌ + நுதல்‌. ஒள்ளிதாகிய நுதலாள்‌. 
கண்ணதாகிய நுதலான்‌. ஒண்மை:- பண்பு. கண்‌ உறுப்பு, 
நுதலிற்‌ கண்ணை யுடையவன்‌. நுதலின்‌ ஒண்மை யுடை 
யாள்‌. முன்னது பண்புத்தொகை நிலைக்களத்துப்‌ பிறந்த 
அன்மொழித்‌ தொகை. கண்ணுதல்‌ என்றது இரண்டன்‌ 
ரொகை நிலைக்களததுப்‌ பிறந்த அன்மொழித்‌ தொகை, 
தொகைப்‌ புறத்துப்‌ பிறந்த எனல்‌ குற்றம்‌ ஒருதொகைப்‌ 
புறத்து மற்றொரு தொகை பிறவாது. நிலைக்களத்துப்‌ 
பிறந்த எனலே செவ்விது. 


“ஒண்ணுதலைக்‌ கண்ணுகலோடு உள்ளத்திருத்தி என்றது 
சிவத்யா நம்‌ பண்ணும்‌ விதியைத்‌ தெரிவித்தவாறு 


“இன்பம்‌ நண்ணுதல்‌” என்றது அச்‌ சிவத்யாந பலன்‌ 
கூறிற்று. 


“நண்ணுதலைக்‌ கண்ணுதலே நன்று” அப்பயனைக்‌ கருது 
வதே அடைதற்கு முன்னர்ச்‌ செய்யற்பாலது என்றறிவித்த 
வாறு, 


“கண்ணுதலே நன்று” என்றது மனம்‌, வாக்கு, காயம்‌ 
மூன்‌ றனுள்ளும மனததின வனையை (க்‌ கணணுதலை) 
முன்னர்ச்‌ செய்தால்‌ வாக்கின்‌ வினையாயப்‌ போற்றிப்‌ 
புகழ்தலும்‌, காயத்தின்‌ வினையாகிய அப்பயனைப்‌ பெறுதல்‌ 
முதலியவும்‌ அரியன அல்ல, மிக எளிய என்றபடி, 


தில்லைச்‌ சிவகாமியம்மை யிரட்டைமணிமாலை 395 


10. *நன்று பெரிதாகும்‌” என்னுந்‌ தொல்காப்பியச்‌ சூத்திரப்‌ 
படி, ஏனை வாக்குக்‌ காயங்களின்‌ வினையைக்‌ காட்டிலும்‌ 
மனத்தின்‌ வினையாகிய கண்ணுதலே பெரிது என்றவாறு. 


இதில்‌ உள்ள பொருள்‌ இரண்டு, ஒன்று மறைகளை அருளி 
யது. மற்றொன்று சிவத்யாநம்‌ பண்ணுவோர்‌ சிவபிரானைச்‌ 
சிவசத்தியுடன்‌ கூடிய நிலையில்‌ வைத்துத்‌ தியாநம்‌ பண்ணுதல்‌ 
வேண்டும்‌ என்பது. முன்னதைக்‌ குறித்துப்‌ பல பல நூல்களிற்‌ 
பல பல வகையில்‌ உணர்த்தியிருக்கின்‌ றனர்‌ முன்னோர்‌. பின்‌ 
னதைக்‌ குறித்தும்‌ அவ்வாறே உணர்த்தியிருப்பினும்‌ விளங்கிக்‌ 
கொள்வது அரிதாயிருக்கின்‌ றமையால்‌, தியாநம்‌ பண்ணும்‌ 
நேயர்க்குச்‌ செவ்விதின்‌ அமைவதில்லை, அதை மட்டும்‌ ஒரு 
சிறிது இதில்‌ விளக்க விருப்பம்‌ உண்டு. 


“அவனருளாலே அவன்‌ தாள்‌ வணங்கி? என்றவாறு சிவத்‌ 
தியாநம்‌ செய்வோர்‌ சிவத்தைச்‌ சத்தியுடன்‌ தியாநம்‌ செய்யத்‌ 
தக்க இடங்களில்‌ வைத்துத்‌ தியாநம்‌ பண்ணிவருதல்‌ பயன்‌ 
தரும்‌. உடலினுள்‌ ‘nah’ எனச்‌ சொல்லப்படுவது ஒன்றுண்டு. 
அது தத்துவம்‌ முப்பத்தாறனுள்‌ மண்‌ முதலாக எண்ணப்‌ 
படுங்கால்‌ இருபத்தொன்றாவதாம்‌. - நாதம்‌ முதலாக எண்ணப்‌ 
படுங்கால்‌ பதினைந்தாவதாம்‌. அதில்‌ அச்சிவம்‌ -- சக்தி 
இரண்டனையும்‌ ஒருங்குற வைத்துத்‌ தியாநம்‌ பண்ணுவதே 
சாதாரணக்கிரமம்‌ ஆகும்‌. சிற்ப்பாகச்‌ செய்யுந்‌ தியாநக்கிரமம்‌ 
பலவேறு வகைப்படும்‌. ஆரறாதாரங்களுள்‌ ஒவ்வொன்றிலும்‌ 
வைத்து வழிபடும்‌ நிலையில்‌, புரூவ நடுவில்‌ ஈரிதழ்த்தா மரையில்‌ 
இருக்கும்‌ வண்ணம்‌ சதாசிவத்யா நம்‌ செய்வதும்‌ சிறப்புடையது, 
பிராசாதயோக மார்க்கத்தில்‌, பிராசாத மந்திர ஜபக்ரமததில்‌, 
சிவமந்திரத்தைச்‌ சிவபேதம்‌ சக்திபேதம்‌ அறிந்து அதனதன்‌ 
எல்லையைத்‌ திறம்பட வுணர்ந்து ஜபம்‌ புரியும்‌ நெறியில்‌ தியா 
நம்‌ பண்ணும்‌ முறைமை மிக்க சிறப்புடையது. 35517595 
யுங்‌ கடந்து நிராதார wor» 5 தியாநம்‌ பணணுவது அதனினும்‌ 
மிகச்‌ சிறந்தது. ஆதாரம்‌ நிராதாரம்‌ இரணடனையும கடந்து 
அவற்றின்மேல்‌ நிலை (மீதானம; மிசை நிலம்‌, “நிலமிசை”)யில்‌ 
தியாநம்‌ பண்ணுவது முடிவானது. ஆண்டும சக்தியை விட்டுத்‌ 
தியாநம்‌ பண்ணுதலில்லை, பஞ்சாக்கரததில்‌ சிவத்தை யுணர்த்து 


396 குமரகுருபரன்‌ 


வது சிகாரம்‌. சக்தியை உணர்த்துவது வகாரம்‌, உயிரை 
யுணர்த்துவது யிகாரம்‌. நகாரம்‌ மகாரம்‌ இரண்டும்‌ பாசம்‌ 
(மலம்‌ மாயை திரோதானம்‌ கன்மம்‌). “நம” இரண்டும்‌ விட்டு 
ஜபம்‌ செய்வதும்‌, ‘w கரத்தை விட்டு ஜபம்‌ செய்வதும்‌ அததற் 
குரிய பக்குவர்‌ செயல்‌. “சிவ” என்னும்‌ இரணடனையும்‌ மாறி 
ஜபம்‌ பண்ணுவது சிவஞானிகள்‌ இயல்பு. அதனைத்‌ திருமுறை 
களும்‌ மெய்கணட நூல்களும்‌ நனகு உணர்த்துகின்றன. “வசி 
யாற்றமாமதியும்‌ ஆம்‌' (திருமுறை 3, 306, 2) கலந்தருள்‌ 
பெற்றது மாவசியே காழியரனடி மாவசியே்‌ (3. 371. 10). 
(மாறி விதிப்படி யோதஞ்‌ செழுத்துமே” (உண்மை விளக்கம்‌ 44) 
சிவஞான போதம்‌ ஒன்பதாவது சூத்திரத்தின்‌ அந்தரியாகம்‌ 
உணர்த்துமிடத்திற்‌ கூறிய வற்றையும்‌ இங்கு நோக்குக. 
சரியாவான்கள்‌, கிரியாவான்௧ள்‌, யோகிகள்‌, ஞானிகள்‌ 
ஆகிய நால்வர்க்கும்‌ சிவநிலையும்‌, சக்தி நிலையும்‌ (அரூபம்‌, 
ரூபாரூபம்‌, ரூபம்‌ என்னும்‌ உருவநிலையும்‌ அம்மூன்‌ றனையும்‌ 
கடந்த ஞான நிலையும்‌ ஆக) வேறுபடும்‌. வேறுபட்டாலும்‌ 
சக்தியை விட்டுச்‌ சிவத்தைமட்டும்‌ ஜபம்‌ செய்வதில்லை. தியா 
நம்‌ பண்ணுவதும்‌ இல்லை யோகரும்‌ ஞானியரும்‌ சக்தியைக்‌ 
கடந்து சிவத்தை யுற்றுச்‌ சியமாயே நிற்கும நிலையுண்டு. 
அதனைச்‌ சுவாநுபவத்தால்‌ அன்றி யுணர முடியாது. “தாயை 
மறந்து ஏயுமதே நிட்டை' என்றது அதனையே. துகளறு 
போதம்‌, சிவாநந்த போதம்‌, சிவாநந்த போதசாரம்‌ முதலிய 
உண்மை நூல்களில்‌ அந்நிலை இனிதுணர்த்தப்படடுள்ளன. 
துகளறு போதத்திலே. “அறிவடையச்‌ சென்று அங்கு அதீ தமாய்‌ 
நின்ற குறி இறந்திட்டு ஒன yw குறியா நெறி” எனறு குறிக்கப்‌ 
பட்டது அதுவே யாகும்‌. சரியா வானகளும்‌ கிரியா வான்களும்‌ 
யோகியருள்‌ அபக்குவரும்‌ சக்தியுடன்‌ சிவத்தைத்‌ தியாதம்‌ 
பண்ணுதலே சிறந்த சாதனம்‌ சிவப்பிரகாசர்‌ இத்திறத்தில்‌ ஒரு 
நல்ல கருத்தை வெளியிட்டார்‌. அதை யெல்லாரும்‌ உளத்திற்‌ 
கொண்டு பயனடைவயர்களாக, 
“ கண்புனல்துளிப்ப அழற்படும்‌ இழுதின்‌ 
கரைந்துகும்‌ நெஞ்சில்நின றனையே 
பெண்பயில்‌ உருவமொடு நீனைந்து எனது 
பெண்மயல்‌ அகற்றுமநாள உளதோ 


தில்லைச்‌ சிவகாமியம்மை யிரட்டைமணிமாலை 397 


வண்புனல்‌ வேந்தன்‌ ஆர்கலிக்‌ குடத்து 
மணிமுகிற்‌ கலயத்தின்‌ முகந்து 
தண்புனல்‌ ஆட்ட ஆடுறுஞ்‌ Caron 
சயிலனே கயிலைநா யகனே ” 
இதிற்‌ பெண்ணாசை தீர்தற்பொருட்டுச்‌ சிவத்தைச்‌ சத்தியுடன்‌ 
தியாநம்‌ செய்க என்ற துணர்க ஒண்ணுதலைக்‌ கண்ணுதலோடு 
கண்ணுதல்‌ நன்று. இன்பம்‌ நணணுதலைக்‌ கண்ணுதல்‌ நன்று. 


(தொடரும்‌) 
இராகம்‌ : ஆஹிரி 9 தாளம்‌ : ஆதி 
பல்லவி 

டமுருகனை மறவாதே -- என்றும்‌ 
திருவடிது ணையுண்டு தேவாதிதேவனாம்‌ (முருகனை) 


அனுபல்லவி 


கருணாவிலாசனாம்‌ கந்தன்‌ புகழ்பாடு 
தருணம்‌ கிடைத்தபோது தரணியில்‌ ஓதிடு (முருகனை) 


சரணங்கள்‌ 


1) செந்தி லம்பதியினில்‌ சிறந்து விளங்கிடும்‌ 
கந்தன்‌ க்ருபாகரன்‌ கதிர்வடி வேலவன்‌ 
விந்தைபல புரியும்‌ வேத நாயகன்‌ தனை 
சிந்தையி லிருத்திடு சேவடி தொழுதிடு (முருகனை) 


2) விந்தைபல காட்டி உலகம்‌ உய்திடவே 
சொந்தமுடன்‌ வள்ளி தெய்வானை சமேதராய்‌ 
பந்தவினை அகல பாரில்‌ அருள்புரிய 
வந்தெ மக்கருள்தர வடிவேலுடன்‌ விளங்கும்‌ (முருகனை) 


வி. கே. முத்தையா பின்னை, பி. ஏ., பி. எல்‌. 
வணணார்பேட்டை, திருநெல்வேலி-3, 


டாக்டர்‌, திரு. பா, நடராசன்‌ அவர்கள்‌ M. A., ற, Litt., 
Member, Legislative Assembly, 
MADRAS-31. 


——— 


மலர்‌ l6. இதழ்‌ 7-ன்‌ தொடர்ச்சி 


The Path of Filial Piety, through yoga, leadeth 


to Gnana 


கிரியாபாதம்‌ யோக பாதவழியாக இறுதியில்‌ 
ஞான நெறியில்‌ உய்க்கின்றது 
77. மேவிய சற்புத்திர மார்க்க மெய்த்தொழில்‌ 
தாவிப்பதாம்‌; சகமார்க்கம்‌, சகத்தொழில்‌ 
ஆவதிரண்டும்‌ அகன்று, சகமார்க்கத்‌ 
தேவியோ டொன்றல்‌ சன்மார்க்கத்‌ தெளிவதே, 


The Path of Filial Piety is the fouudation of Kriya 
Transcending both yoga and Kriya Paths  [true; 
To merge in Sakti's Grace that yoga confers 

Is the finite consummation of the Path Sanmarga: 


சற்புத்திர மார்க்கம்‌ எனப்படுவது கிரியை நெறியில்‌ சொல்‌ 
லப்படும்‌ தெய்வ கருமங்களை நிலைநாட்டலாகும்‌, யோகநெறி 
நிற்போர்‌ அருட்சத்தியைக்‌ காணப்பெறுகின றனர்‌. கிரியை, 
யோகம்‌ ஆகிய இரண்டு நெறிகளையும்‌ கடந்து, அருட்சத்தி 
யோடு இரண்டறக்‌ கலத்தலே சன்மார்க்கமென்னும்‌ ஞானநெறி 
யின்‌ முடிந்த முடிபாகும்‌, 


திருமந்திரம்‌ ஐந்தாம்‌ தந்திரம்‌ 399 


குறிப்பு; வரி | சறபுததிர மாரக்கம; கிரியை, (இதுவே சகத்தொழீல்‌ 
என்றும்‌ கூமப்பட்டது) 


வரி 2: சகமார்க்கம்‌; யோகம்‌ 
வரி 4; சன்மார்க்கம்‌: ஞானம்‌. 


What Constitute the Kriya Path or the Path 
of Filial Piety 


சற்புத்திர மார்க்கம்‌ என்னும்‌ கிரியை நெறியில்‌ செய்ய 
வேண்டுவன 


78. பூசித்தல்‌, வாசித்தல்‌, போற்றல்‌, செபித்திடல்‌ 
ஆசற்ற நற்றவம்‌, வாய்மை, அழுக்கின்மை, 
நேசித்திட்டு அன்னமும்‌ நீசுத்திசெய்தல்‌, மற்று 
ஆசற்ற சற்புத்திர மார்க்க மாகுமே. 
To perform Pujas, to read the scriptures holy 
To praise the Lord, to chant His holy name, 
To practise tapas, to be truthful, 
To bear no envy, 
Thyself to cook the offering for the Lord with 
— These and other acts of reverence [loving care 
Constituteth the pure path of Filial Piety. 


இறைவனை நறுமலரால்‌ அர்ச்சனை செய்து பூசை செய்தல்‌, 
வேதாசம நூற்களைப்‌ படித்தல்‌, தோத்திரம்‌ செய்தல்‌, மந்திரம்‌ 
செபித்தல்‌, தவவிரதங்களை மேற்கொள்ளல்‌, வாய்மை கடைப்‌ 
பிடி த்தல்‌, அழுக்காறு கொள்ளாதிருத்தல்‌, அன்போடு தானே 
இறைவனுக்கு நிவேதனம்‌ சமைத்துப்‌ படைத்தல்‌-ஆகிய கிரியை 
கள்‌ அனைத்தும்‌ தூய சற்புத்திர மார்க்கத்தின்‌ பாற்படும்‌ நற்‌ 
செயல்களாகும்‌. 

குறிப்புரை: page சிவஞான சித்தியார்‌ பாடல்‌ ஒப்புகோககுக;- 


புத்திரமார்க்கம்‌ புகலிற்‌ புதியவிரைப்போது 
புகையொளி மஞ்சனமமுது முதல்கொண்டைந்து 

சுத்தி செய்தாசனமுர்த்தி மூர்த்தி மானாஞ்‌ 
சோதியையும்‌ பாவித்து ஆவாகித்துச்சுத்த 


400 குமரகுருபரன்‌ 


பத்தியினாலருச்சித்துப்‌ பரவிப்‌ போற்றிப்‌ 
பரிவினொடும்‌ எரியில்‌ வருகாரியமும்பண்ணி 
நித்தலும்‌ இக்கிரியை யினை இயற்றுவோர்கள்‌ 
நின்மலன்றன்‌ அருகிருப்பர்‌ நினையுங்காலே. 
-சுபக்கம்‌-சாதன வியல்‌. சூத்‌ 8 அதி. 2-செய்‌ 20 


All Nature Worshipethwith flowers; why not thee? 


இயற்கை அனைத்துமே மலரிட்டு அருச்சனை செய்கின்றது, 
நீ செய்யாத தேனோ? 


79. அறுகாற்‌ பறவை அலர்‌ தேர்ந்து உழலும்‌; 
மறுகா நரைஅன்னம்‌ தாமரை நீலம்‌ 
குறுகா நறுமலர்‌ கொய்வன கண்டும்‌, 
சிறுகால்‌ அறநெறி சேரகி லாரே 


The humming bees roam unceasing from flower 
to flower; 


The Snow-white swans amidst the lotus and the 
blue-bells; 


They all, all, seek the flowers fragrant; 
Yet, thou have beheld all this; 
Adore not the Lord, even for a while 


வண்டு மலர்களை நாடிப்‌ பறந்து திரிகின்றது; அன்னம்‌ 
தாமரை, நீலோற்பலம்‌ ஆகிய மலர்களை நாடிக்கொய்கின்றது. 
இங்ஙனமாக உயிரினங்களெல்லாம்‌ ஓயாது மலர்‌ கொய்து 
நிற்க, ஆறறிவு படைத்த மனிதர்கள்‌ பூவெடுத்து இறைவனைச்‌ 
சிறுபொழுதேனும்‌ வழிபடா திருக்கின்‌ றனரே! 


The Lord is our Defence and Refuge 


இறைவனே mos) காவலும்‌ தஞ்சமும்‌ 


80. அருங்கரை யாவது அவ்வடி நீழல்‌; 
பெருங்கரை யாவது பிஞ்ஞகன்‌ ஆணை 
வருங்கரை ஏகின்ற மன்னுயிர்க்‌ கெல்லாம்‌ 
ஒருங்கரை யாய்‌,உல கேழின்‌ ஒத்தானே 


திருமந்திரம்‌ ஐந்தாம்‌ தந்திரம்‌ 401 


His Holy Feet are our rock of Refuge; 

His commandments, our defences battlements; 
He is verily the finite Shore 

For the surging tide of lives on earth; 

He pervades thus, the seven worlds alike. 


இறைவன்‌ திருவடி நிழலே உயிர்களுக்குப்‌ புகலிடமாய்‌ 


அமைகின்றது; அவன்‌ திருவாணையே அவர்களது காவல்‌ 
அரணாக உள்ளது; மண்ணுலகில்‌ தோன்றும்‌ மன்னுயிர்க்கெல்‌ 


லாம்‌ அவனே பிறவிப்‌ பெருங்கடலின்‌ கரையாக அமைகின்ளுன்‌. 
ஏழுலகிலும்‌ அவன்‌ அவ்வாறே படர்ந்துள்ளான்‌. 


குறிப்புரை வரி | கரை - தஞ்சம்‌ 
வரி 2 கரை — அரண்‌ 
வரி 3 கரை — உலகு 
வரி 4 கரை- கடல்‌ எல்லை. 


Adore the Lord in diverse ways; He Shall 
be thine, then 


இறைவன்பால்‌ எவ்வகையானும்‌ அன்பு செலுத்துமின்‌; 


8l. 


பிறவிப்பயனைப்‌ பெறுவீர்‌ 
உயர்ந்தும்‌, பணிந்தும்‌, முகந்தும்‌, தழுவி 
வியந்தும்‌, அரனடிக்‌ கேமுறை செய்மின்‌; 
பயந்தும்‌, பிறவிப்‌ பயனது வாகும்‌; 
பயந்து பரிக்கில்‌, அப்பான்மைய னாமே 
Rise high, bend low, Kiss and embrace the Lord; 
Praise Him, sing Him and pray at His holy Feet; 
That shall thine birth's fulfilment be; 
In trembling love thou do adore Him; 
He, indeed, shall be beloved unto thee. 


நின்றும்‌, கிடந்தும்‌, முத்தமிட்டும்‌, தழுவியும்‌, போற்றியும்‌, 


புகழ்ந்தும்‌, இறைவன்‌ திருவடிக்கே வணக்கம்‌ செய்யுங்கள்‌; 
அதுவே ஊனெடுத்த உடம்பின்‌ பயனாகும்‌; அச்சம்‌ கலந்த அன்‌ 
பொடு பத்தி செய்வார்க்கு அவனும்‌ அவ்வண்ணமே அன்பா 
யிருக்கிறான்‌, 


402 குமரகுருபரன்‌ 
Approach the Lord through the Kriya Path, 


He shall reveal Himself unto thee 
கிரியா பூசையில்‌ இறைவனை நாடுமின்‌; அவன்‌ உங்களுக்கு 
வெளிப்படுவான்‌ 
82. நின்று தொழுவன்‌ கிடந்தெம்‌ பிரான்‌ தன்னை, 
என்றும்‌ தொழுவன்‌ எழிற்பரஞ்‌ சோதியைத்‌ 
துன்று மலர்‌ தூவித்தொழுமின்‌; தொழுந்தோறும்‌ 
சென்று வெளிப்படும்‌, தேவர்‌ பிரானே 
In reverence I stand and adore mine lord; 
In humility I prostrate and praise Him; 


And for ever and ever shall I worship the Divine 
Light of Beauty; 


Thou too shall seek Him with flowers fragrant, 

The more thou adore Him 

The fuller He revealeth Himself unto thee 

-He the Lord of all Beings Heavenly. 

எனது தலைவனாம்‌ இறைவனை நின்று தொழுவேன்‌; 
கிடந்து தொழுவேன்‌; என்றும்‌ தொழுவேன்‌; அவன்‌ அழகொழு 
கும்‌ தெய்வ ஒளியைக்‌ காண்பேன்‌. நீவிரும்‌ அவனை மலர்‌ 
பறித்து அருச்சித்துப்‌ பூசை செய்யுமின்‌; செய்யச்‌ செய்ய, அவ 
னும்‌ நும்‌ முன்னே தோன்றுவான்‌; அவன்‌ தேவர்களுக்கெல்‌ 
லாம்‌ தலைவன்‌. (தொடரும்‌) 

a 
திருச்செந்திலாண்டவன்‌ துணை 


அ “குமரகுருபரன்‌” —& 
திங்கள்‌ வெளியீட்டின்‌ சந்தா நேயர்களுக்கு ஓர்‌ அறிவிப்பு: 
தனிப்பிரதி (உள்‌ நாடு) 0-13 ந. பை. 


வருடச்‌ சந்தா ரூ. 1-50 ந, பை. 
வெளி நாடு 5 afm அல்லது 
வருடச்‌ சந்தா ரூ. 3-25 ந பை. 


நிர்வாக ஆசிரியர்‌. 


THE CLORY OF INDIAN WOMANHOOD 


௫௧௧௨௨95௧2௨ 2௨௧ ௨௧௮ ௨2௧௮ ௨௮௨ 
S 898232939350 0 88 8388 800 R6 5௧௭ 


Mr. D. Ramaswamy Ayyangar, 
Advocate, Madras. 


————À 


In his classical Nalavenba நளவெண்பா Pugazhendi, 
one of the greatest among Tamil poets celebrates the 
rule of womanhood in the following verse: 


நாற்குணமும்‌ நாற்படையா ஐம்புலனும்‌ நல்லமைச்சா 
ஆர்க்கும்‌ சிலம்ப அணிமுரசா--0வற்படையும்‌ 
வாளுமே கண்ணா வதன மதிக்‌ குடைக்கீழ்‌ 

ஆளுமே பெண்மை அரசு, 


பெண்மை is womanhood. It reigns supreme with all 
the insignia of royalty. 


A four-fold army was the first requisite of a stable 
kingdom in those days. In Tamil literature every 
king worth the name was said to maintain, in the 
interests of defence mainly, four kinds of armies known 
respectively as கஜ, ரத, துரக, பதாதி, meaning Elephant- 
force, Chariot-force, Cavalry and Infantry. Woman- 
hood, of which Damayanti was an ideal and a model, 
had this four-fold army. It consisted of the four essential qualities 
of womanhood—நாணம்‌, மடம்‌, அச்சம்‌, பயிர்ப்பு-- hashfulness, 
modesty, fear and disgust: These essentially feminine 
qualities were the forces that protected womanhood. 
That was the poet’s grand conception. Even if any 
one of these four was found lacking in a woman, to 
that extent femininity is deficient and defective. 


Bashfulness consists in discreetly keeping oneself 
away from public gaze. We can remind ourselves of 


Reproduced from Diomond Jubilee Souvenir of Sri Soma- 
sundara Kanya Vidyalaya, Kancheepuram with kind permission: 


404 குமரகுருபரன்‌ 


Sita Devi's reaction when she was made to get down 
from the palanquin and walk in front of all the 
denizens of Lanka and the assembled warriors of 
Kishkinda. 

Madam or மடமை does not mean ignorance: it connotes 
modesty which conceals knowledge and feigns ignorance 
After delivering a most beautiful sermon to sri Rama about விநா, 
வைரம்‌ ரெளத்ரதா (anger and fury without just cause), 
suddenly Sita Devi pulls herself up and most sweetly 
winds up by saying 


** ஸ்த்ரீ சாபலாதே ததுதா ஹ்ருதம்மே 
தர்மம்‌ சவக்தும்‌ தவ கஸ்ஸமர்த்த.” 
This is மடமை the very opposite of the present day 


eeling in certain circles that woman must outwit man 
openly in all matters. 


The third quality stressed by our forefathers is 
fear-not cowardice by any means, but a legitimate 
feeling of fear born out of the softness. always 
associated with that sex. Here too, Sita Devi can be 
looked up to furnish an apt illustration. Sita Devi, 
who fearlessly accosts Ravana, expresses to Hanuman 
, her fear and trepidation about her being safely carried 
by him on his back as he desired to : 


© அஹமாகாசமாபந்நாஹ்யுயர்யுபரி ஸாகரம்‌| 
ப்ரபதேயம்‌ ஹிரேப்ருஷ்டாத்‌ பயாத்வே கேந்கச்சத”'|| 


The fourth and last trait of a woman is பயிர்ப்பு 
It can best be translated as the sense of revulsion and 
disgust that is engendered in a woman at the thought 
or touch of a பரபுருஷன்‌ ang man except her husband. Utter 
indifference to men in general is not the outcome of 
hatred but the result of a superior sense of chastity. 
With the best of intentions, Hanuman offers to 


The Glory of Indian Womanhood 405 


carry Sita back to Rama across the seas. One prime 
reason why Sita rejects the idea is ‘how can touch 
any male except my Lord and Lover Kamban puts 
it beautifully when he makes that paragon of all 
feminine virtues—Sita Devi—exclaim “ஏறு சேவகன்‌ 
மேனியல்லால்‌ இடை, ஆறும்‌ ஐம்பொறி நின்னையும்‌ ஆணெனக்‌ 
கூறும்‌ இவ்வுருத தீணடுதல்‌ கூடுமோ,” 1 know that you 
area ‘jitendriya’, one who has completely quelled 
and conquered the senses. Yet in the eye of the world 
you are a man. How can I contemplate contact with 
this your form? Hanuman simply gets lost at this 
expression of sentiment by Sita Devi and bursts out 
“காஹ்யந்யாத்வாம ரிதே தேவி! ப்ரூயாத்‌ வசன மீத்ருசம்‌?” 
“who but you can talk thus’”,-forgetting even the 
rebuff that Sita had administered to him. 


It is good for a woman to come forward to prove 
her capacity and mettle against man. But in the 
process let her not unsex herself by shedding the 
aforesaid four qualities which really define and depict 
womanhood. Let us leave it to Lady Macbeth and 
her ilk to pray for being unsexed. 


Even as an army is indispensable toa kingdom, 
rightminded ministers are also very essential for 
enabling the King or Queen to properly rule the 
country. The good and capable ministers of woman- 
hood are that lady’s gnanendriyas (ஞானேந்திரியங்கள்‌) 
seeing, hearing, smelling, tasting and touzhing — கண்‌, 
செவி, மூக்கு, நாக்கு, உடல்‌. Each one of these five senses 
has to be properly trained and then looked up to for 
advice and guidance. Without proper training they 
are likely to give wrong advice and mislead the ruler. 
They must be நல்லமைச்சு or good and safe ministers. 
Disciplined indriyas are an asset to any one even as 


406 குமரகுருபரன்‌ 


unbridled indriyas are a source of danger. It is so for 
men too, but in the case of woman it is much more 80 
for obvious reasons. 


The third idea in the verse is that the jingling 
anklet is the trumpet that heralds the arrival of the 
royalty that is womanhood. சிலம்புதல்‌ in Tamil means 
ஒலித்தல்‌, creating sound. Though one can think of 
several ornaments of children which are so made as to 
produce noise at the slightest movements, in an adult 
female the jewel worn at the ankle is peculiarly made 
to produce noise at every movement of the foot. 
Hence it derives the name சிலம்பு. It is known as 
Noopura (நூபுரம்‌) in Sanskrit. This was the one jewel 
of Sita Devi that Lakshmana was able to identify as 
he had seen it every time he prostrated before Her. 
The Tamil poet equates it with the trumpets and 
drums that are sounded to herald the arrival of royalty, 
another important regal emblem. 


Jewellery for women is not for publicity or even 
for beutification; but is a symbol of auspiciousness. 
There are certain jewels worn by Indian woman from 
time immemorial which are indicative of Saubhagyam 
(auspicious wealth) It isto be regretted that a 
tendency to appear in public without such ornaments 
is increasingly noticed in the married women of today. 
Renouncing ornaments is a bad trait. To secure the 
Kingdom of Ayodhya for her son Kaikeyi threw away 
her ornaments-insignia of her saubhagya-and very 
soon thereafter she had to don the widows’s weeds. 
Sita Devi was obliged in her distress to remove certain 
ornaments and throw them over to Sugreeva and his 
followers when she was forcibly carried by Ravana. 
Kamban with his consummate art makes Hanuman 


The Glory of Indian Womanhood 407 


point out how even such an ostensibly improper act 
became productive of great good to Her. “அன்று 
நீ இழித்து நீத்த மற்றை நல்லணிகள்‌ காண்‌ உன்‌ மங்கலம்‌ 
காத்த” Those jewels which you threw away have really 
protected your மாங்கல்யம்‌. Rama, when He was 
shown those jewels, identified them as His Consort's 
and from then He shook off His despondency and 
determined to live and rescue Her from the Rakshasa. 
That is how those jewels kept Rama alive and Sita's 
மாங்கல்யம்‌ safe. Such a noble place is given to jewels 
in Tamiland. I entreat the womenfold of today to 
bear this truth in mind and not to denude themselves 
of jewels even when they can afford them. Jewels 
are not for show but for Saubhagya. 


Pugazhendi then describes the eye and refers to 
it as வேற்படை and வாள்‌ spear and sword. Spear is 
indicative of sharp insight, and sword of bright out- 
look. Eye is the organ of sight and helps one to look. 
Royalty must have a sharp and piercing insight into 
men and things. At the same time it must have a 
broad and bright outlook. Spear with its sharp point 
capable of piercing through things is suggestive of the 
former, and the sabre with its broad blade and a 
shining surface is indicative of thelatter. Womenfolk 
by nature are endowed with deep insight. The most 
unlettered woman has still an uncanny intuitive 
faculty. Her untutored heart can read situations and 
understand their import quickly. So too a woman's 
tender heart is always soft and sympathetic and her 
sympathy will normally embrace all mankind. Her 
outlook is thus praiseworthy as it is bereft of narrowness 
and insularity. This twin function-insight and outlook- 
really glorifies womanhood. 


408 குமரகுருபரன்‌ 


Royalty has ever been associated, in this land of 
poets and philosophers, with a broad and white 
umbrella வெண்குடை. King Dasaratha says to his 
subjects in the beginning of Ayodhvakanda about his 
having ruled over his Kingdom under a white 
umbrella for thousands of years. Kausalya Devi 
when she is expecting to see Rama as a crowned 
prince sees Him coming without a white umbrella. 
கொற்ற வெண்குடையுமின்‌ றி and gets afraid So intimate 
is the connection between royalty and a வெண்குடை. 
What is the குடை under which womanhood rules? 
The answer is வதன மதிக்‌ குடை-the moonlike effulgence 
of a woman's face which spreads itself out like a broad 
umbrella. மதி is the moon signifying white, as well as 
cool, effulgence. A woman's face is reputed to be her 
greatest wealth. 


Such is the glory of Indian Womanhood as 
pictured by a very great poet. India's glory is really 
the glory of her women who are the repositories of 
Dharma. 


Let us all therefore pay our homage, thankfulness 
and gratitude to those who have been responsible for 
the starting and the maintenance of an institution for 
the education of girls like the Sri Somasundara Kanya 
Vidyalaya, Kancheepuram, whose Diamond jubilee is 
being celebrated now, and to those who will have the 
pleasure and privilege of looking after itin the years to 
come. 


திருக்‌ கோவையார்‌ விளக்கம்‌ £ 
Sa TROTTER 


பேராசிரியர்‌ பாலூர்‌ : 
திரு. கண்ணப்ப முதலியார்‌ அவர்கள்‌. 


— 


அணியும்‌ அமிழ்தும்‌என்‌ ஆவியும்‌ ஆயவன்‌ தில்லைச்‌ சிந்தா 
மணியும்‌ பரார்‌அறி யாமறை யோன்‌ அடி வாழ்த்தலரில்‌ 
பிணியும்‌ அதற்கு மருந்தும்‌ பிறழப்பிறழ மின்னும்‌ 

பணியும்‌ புரைமருங்‌ குல்பெருந்‌ தோளி படைக்கண்களே. 


இதன்‌ பொருள்‌ மின்னல்‌ கொடியும்‌ பாம்பும்‌ போலும்‌ இடை 
யுடையவளும்‌, பெரிய தோளுடையவளும்‌, ஆன தலைவியின்‌ 
வேல்‌ படை போலும்‌ கணகள்‌: ஆபரணமும்‌ தேவாமிர்தமும்‌ 
என உயிரும்‌ ஆனவளுமாக இருப்பவளும்‌ தில்லையில்‌ தேவ 
லோக “சிந்தாமணியுமாய்‌, இருநதும்‌ தேவர்களால்‌ அறியப்‌ 
படாதவனும்‌ வேதவேதியனும்‌ ஆய்‌ உள்ளவனாக இறைவனு 
டைய திருவடிகளைப்‌ போற்றாதவர்களைப்போல நோய்‌ தருவன 
வாயும்‌, பின அவைகளே அந்நோயைத்‌ தீர்க்கும்‌ தேவாமுத 
மாகவும இருக்கின்‌ றன என்பது. 


அருஞ்சொற்கள்‌: அணி-ஆபரணம்‌, ஆவி-உயிர்‌ , உம்பரார்‌- 
தேவர்கள்‌. மறையோன்‌ -வேதவடிவினன்‌ வாழ்த்தலரில்‌-வாழ்த 
தாதவர்களைப்‌ போல, பிணி-நோய்‌, பணி-பாம்பு, புரை-போலும்‌, 
மருங்குல்‌-இடைஃபுடை-வேல்‌. 


இங்கு இடைக்கு மின்னலும்‌, பாம்பும்‌ உவமை கூறப்படு 
கின்‌ றன. 


[rr ——— 


வள்ளலார்‌ மலர்‌ — 2. இதழ்‌ 6, 7-ல்‌ ei gisroren s அனுமதியுடன்‌ 
பொச்ரிக்சப்பெறற.து. 


410 குமரகுருபரன்‌ 


இடை நுண்ணிதாக இருத்தலின்‌ சிலபோது தோன்றுதலும்‌ 
சில போது காணுதற்கு அரிதாக இருத்தலின்‌ மின்னல்‌ உவமை 
பொருத்தமே. மின்னலும்‌ தோன்றி மறைகின்‌ றதன் றோ, பாம்பு 
உவமை எங்ஙனம்‌ பொருந்தும்‌ என்பது என்‌ சிற்றறிவிற்கு 
எட்டவில்லை. மேலும்‌ நான்‌ அறிந்த வரையில்‌ பாம்பை இடைக்கு 
உவமை தந்த புலவர்களைக்‌ கண்டிலன்‌. மணிவாசகம்‌ பெரு 
மானின்‌ புதிய படிப்பு என்பது எனது கருத்து பாம்பு உவமை 
இடை வளைதலினால்‌ போலும்‌, கண்ணின கூரிய பார்வைக்கு 
வேல்‌ படை உவமை தக்கதே. இறைவன்‌ வேண்டுவோர்‌ 
வேண்டுவன ஈபவன்‌. ஆகவே சிந்தாமணி இறைவனுக்கு உவமை 
ஆயிற்று, சிந்தாமணி இந்திரன்‌ உலகில்‌ உள்ள ஒருகல்‌. இது 
இருக்கப்பெரின்‌ வேணடியதை வேண்டியவாறு பெறலாம்‌. 
இறைவன திருவடிகளை வணங்கப்பெறுபவர்களே நோயினின்று 
நீங்கப்பெறுபவர்‌. இதனை அப்பர்‌ மருந்தாய்‌ பிணி தீர்க்க வல்ல 
அடி என்றும்‌; எங்கள்‌ பிணி தவிர்த்து வழுவா மருந்தும்‌ 
ஆவன அழுவார்க்கு அமுதங்கள்‌ காண்க. ஐயாறன்‌ அடித்‌ 
தலமே என்று கூறுதல்‌ காண்க, 


மாதர்கள்‌ காதல்‌ குறிப்பிற்கு இணங்காமல்‌ பார்க்கின்ற 
பார்வை பின்பு நோய்‌ செய்ய வல்லன, பின்காதற்கு இணங்கிப்‌ 
பார்க்கும்‌ நோக்கு அந்நோயைத்‌ தீர்க்கும்‌ மருந்தாய்‌ அமையும்‌. 
இதனைத்‌ திருவள்ளுவர்‌ - அழகுற 


இருநோக்கு இவள்‌ உண்கண்‌ உள்ளது ஒருநோக்கு 
நோய்நோக்கு ஒன்று அந்நோய்‌ மருந்து 


என்று உணர்த்தியுள்ளார்‌. 


கம்பரும்‌ இக்குறிப்பை நன்கு ““நஞ்சினும்‌ கொடிய நாட்டம்‌ 
அமுதென நயந்து நோக்கி” என பர்‌, திருவாவடுதுறை 
கோவையும்‌ செம்மையுற, தெனனா வடுதுறைச்‌ செம்பொன்‌ 
தியாகர்‌ செழுங்கிரிமேல்‌ அநநாள்‌ அமரர்க்குப்‌ பொன்‌ முனனர்‌ 
அடுதததாரு கொனனா! விடம்‌ கந்து பின்னர்‌ அமுதம்‌ 
கொடுத்த இந்த தீந்த மினனார்‌ கடலி இரண்டு மோர்‌ காலை 
விளங்கியவே” எனகிறது, 


திருக்‌ கோவையார்‌ விளக்கம்‌ 411 


இக்கருத்துக்களே இங்கும்‌ பிணியும்‌ அதற்கு மருந்தும்‌ 
என்று கூறப்பட்டுள்ளது. 


அமுது சுவையும்‌ தரும்‌. உண்டார்க்கு உடல்‌ உறுதி, 
மன உறுதியும்‌ தரும்‌. இது போல இறைவனும்‌ ஆன்மாவுக்குச்‌ 
சுவையும்‌ உறுதியும்‌ தருதலின அமுது எனப்பட்டான்‌. 
உயிரினும்‌ மக்களுக்குச்‌ சிறந்த பொருள்‌ இன்மையின அவ்வு 
யிரை$ய இறைவனாகக்‌ கருதினான தலைவன. ஆகவே ஆவி 
என்றான. தலைவன்‌ தலைவியின்‌ கருததைக்‌ கண்களின்‌ மூலம்‌ 
உணர்ந்தான. கண்கள்‌ உடன பாட்டுக்‌ குறிப்பை உணர்த்த 
வல்லன என்பதைத்‌ தொல்காப்பியம்‌ என்னும்‌ நம்‌ பழம்‌ பெரும்‌ 
இலக்கண நூல்‌. 


* நாட்டம்‌ இரண்டும அறிவுடம்படுத்தற்குக்‌ 
கூட்டி உரைக்கும்‌ குறிப்புரை ஆகும்‌” 


என்று கூறுகிறது. 


ஆராவது செய்யுள்‌ “தெய்வத்தை மகிழ்தல்‌” என்னும்‌ 
தலைப்பின்‌ கீழ்‌ அமைந்தது. அதாவது, தலைவியின்‌ காதல்‌ 
குறிப்பை உட்கொண்டு உணர்ந்து இததகைய அரிய இப்பெண்‌ 
எனக்குக்‌ காட்டிய தெய்வத்தை மகிழ்ந்து போற்றுகின்றேன்‌” 
எனபதாம, இதனேக்கொளு, 


அன்னமென்னடை அரிவையைத்‌ தந்த மன்னிரு தெய்‌ 
வத்தை மகிழ்ந்துரைத்தது என்கிறது. இதன பொருள்‌ 
“அன்னம்‌ போலும்‌ மென்மையான நடையுடைய மாதின்‌ 
கொடுத்த நிலைபெற்ற,பெரிய தெய்வத்தைக்‌ குறித்து மகிழ்ந்தது 
என்பதாம்‌. (அரிவை-பெண, மன்‌ -- நிலை பெற்ற இருந்தெய்‌ 
வப்‌ — பெரிய தெய்வம்‌.) 


இக்கருத்தை அறிவிக்கும்‌ செய்யுள்‌, 
வளைபயில்‌ கீழ்கடல்‌ நின்றிட 
மேல்கடல்‌ வாலநுக்த்தின்‌ 


துளைவழி நேர்கழி கோததெனத்‌ 
தில்லை; தொலலோன கயிலைக்‌ 


412 கும்ரகுருபரன்‌ 


கிளை வயின்‌ நீக்கிக்‌ கெண்டையம்‌ 
கண்ணியைக்‌ கொண்டு தந்த 
விளைவைஅல்‌ லால்விய வேன்நய 
வேன்தெய்வம்‌ மிக்கனவே 
என்பது. 


இதன்‌ பொருள்‌ சங்குகள்‌ வாழ்கின்‌ ற கீழ்த்திசைக்‌ கடலிலே 
நின்று இட்ட, கழி மேற்குத்‌ திசையின்‌ கடலில்‌ இட்ட, பெரிய 
நுகத்தடியின துளையில்‌ சென்று கோத்துக்கொணடது போல, 
தில்லையினிட த்துப்‌ பழையோனாகிய இறைவன்‌ வீற்றிருக்கும்‌ 
கைலையில்‌ இருந்த தோழியர்‌ கூட்டத்திலிருந்து நீக்கி, கெண்டை 
யைப்‌ போன்ற கணகளையுடைய இம்மா தினைக்‌ கொண்டு வந்து 
தந்த நல்வினையின்‌ விளைவாகிய தெய்வத்தை அல்லது மிக 
கனவாகிய தெய்வங்களை வியக்கமாட்டேன்‌. விரும்பவும்‌ 
மாட்டேன்‌ என்பது. 


அருஞ்சொற்கள்‌: வளை - சங்குகள்‌, நுகம்‌-நுகத்தடி, 
கிளை - தோழியர்களாகிய உறவினர்‌, வயின்‌ - இடம்‌ கண்ணி - 
கண்ணையுடைய தலைவி, விளைவு-நல்‌ வினையின விளைவான தெய்‌ 
வம்‌, நயவேன்‌ - விரும்பமாட்டேன்‌. 


தலைவனும்‌ தலைவியும்‌ முன்பின்‌ அறியாதவர்கள்‌, இவர்‌ 
களே அறியாத பேது இவர்களின பெற்றோர்களை எப்படி 
அறிய முடியும்‌? இந்நிலையில இருந்த ஒரு தலைவன்‌, தலைவியைக்‌ 
கூடியபோது அவளை 3தாக்கி “ஆயும்‌ ஞாயும்‌ யார்‌ ஆகியரோ 
எந்தையும்‌ நுந்தையும்‌ எமமுறைக$களீர்‌, யானுஃ நீயும எவ்வழி 
அரிதும்‌, செம்புலப்‌ பெயல்‌ நீர்போல அனபுடை நெஞ்சம்தாம்‌ 
கலந்தனவே” என்று வியந்து கூறினான்‌. இது குறுந்தொகை 
என்னும்‌ நூலில்‌ கணடது. திருக்கோவையர்‌ செய்யுளும்‌ 
எங்கோ இருந்த தலைவனும்‌ எங்கோ இருந்த தலைவியும்‌ ஒன்று 
கூடியதற்கோர்‌ அருமையான உவமை கூறுகிறது. அதாவது 
மாட்டின்‌ கழுத்தில்‌ இடும்‌ நுகத்தடி நமக்குத்‌ தெரியும்‌. 
அந்நுகத்தில்‌ துளைகள்‌ இருப்பதையும்‌ நாம்‌ அறிவோம்‌. அத்‌ 
துளையில்‌ நீண்ட இரு கழிகள்‌ நுழைக்கப்‌ படுவதையும்‌ அறி 
வோம்‌. நுகத்தடியில்‌ கழியைக்‌ கோப்பது நம்முடைய செயல்‌ 


திருக்‌ கோலையார்‌ விளக்கம்‌ 413 


அப்படி க்கின்‌ றிக்‌ கீழ்க்கடலில்‌ இட்ட கழி மேற்கடலில்‌ இட்ட 
நுகத்தடியின்‌ துளையில்‌ தானாகச்‌ சென்று நுழைந்தால்‌ இஃது 
ஓர்‌ அதிசயச்‌ செயலாகும்‌. இது போலவே எங்கோ இருந்த 
தலைவி எனக்குக்‌ கொண்டு வந்து நல்வினைத்‌ தெய்வம்‌ தந்தது 
என்று வியந்து பாராட்டினான்‌, தெய்வம்‌ ஈண்டு நல்வினை 
யாகிய தெய்வம்‌, இறைவன்‌ உறைவிடம்‌ கயிலையும்‌ ஆதலின்‌ 
ஈண்டு அதனையும்‌ இணைந்துப்‌ பேசினர்‌. 


எல்லாம்‌ செய்ய வல்லது ஊழ்‌ (விதி) ஆதலின்‌ பிற தெய்‌ 
வங்களையான்‌ வியவேன்‌. வினையையே (ஊழாகிய தெய்வத்‌ 
தையே) வியப்பேன்‌ நயப்பேன்‌ என்று தலைவன்‌ கூறினான்‌. 
இதன்‌ கருத்து இத்தகைய அரிய மாதின்‌ எளிதில்‌ எனக்குக்‌ 
கொண்டு வந்த நல்வினையாகிய தெய்வத்தை வியக்கின்றேன்‌; 
நயக்கின்றேன்‌ என்பது. 


தலைவனுக்கு வியப்பு ஏற்படக்‌ காரணம்‌, பல தோழியர்கள்‌ 
தன்னுடன்‌ இருக்கவும்‌, அவர்களை யாவரையும்‌ விட்டு நீங்கித்‌ 
தனியே அவள்‌ தன்முன்‌ வந்து நின்‌ றதனால்‌ என்க. இதனையே 
கிளைவயின்‌ நீக்கி தலைவி தனியே வருதற்குத்‌ துணையாக இருந்‌ 
தது நல்வினையா தலின்‌, தன்‌ வினையால்‌ நீங்கி என்‌ று கூறாது, 
நீக்கி என்று கூறினான்‌. 


தலைவி தலைவனைப்‌ பிறழப்‌ பிறழப்‌ பார்த்ததனால்‌ கெண்டைக்‌ 
கண்ணி எனப்பட்டாள்‌. கெண்டை பிறழும்‌ தனிமையது 
அன்றோ. இறைவன்‌ ஒருவனே பழமையானவன்‌. காரணம்‌ 
இவனுக்குமுன்‌ எவரேனும்‌ இருந்தால்தானே! இதனை நன்கு 
திருவாசகத்தில்‌ “முன்னைப்‌ பழம்‌ பொருட்கும்‌ முன்னைப்‌ பழம்‌, 
பொருளே” என்றும்‌ “பழையோன்‌ காண்க பரமனை காண்க”? 
என்றும்‌, திருநாவுக்கரசர்‌ வாக்கில்‌ *(முளைத்தானே எல்லார்க்கும்‌ 
முன்னரே தோன்றி? என்றும்‌ விளக்குதல்‌ காண்க, 


HYMNS OF THE TAMIL SAIVITE SAINTS 


F. KINGSBURY, B. A. (Madras) 
AND 


0. E. PHILLIPS, B. A. (Lond.), M. A. (Oxan.) ` 


[மலர்‌ 16, இதழ்‌ 7-ன்‌ தொடர்ச்சி] 
I 
THIRUNAVUKKARASU SWAMI 


(More commonly referred to as APPARSWAMD 


59. பண்ணினேர்‌ மொழியாளுமை பங்கரோ 
மண்ணினார்‌ வலஞ்செய்‌ மறைக்காடரோ 
கண்ணினா லுமைக்காணக்‌ கதவினைத்‌ 
திண்ணமாகத்‌ திறந்தருள்‌ செய்ம்மினே. 


One whole hymn, from which our next verse is 
taken, is a prayer for the opening of a door. Tradition 
has it that the great locked temple door at Vedaran- 
yam swung open in answer to this song. 


59. Uma 15 Thy portion, whose words are like song. 
In fair Maraikkadu men circle round Thee 
In worship. O graciously open this door 
That we Thy true servants Thy glory may see. 


(தொடரும்‌) 


Reproduced with the kind permission of Oxford Universitv 
Press. Calcutta. 


(N.B. Copies available for sale at the above Press») 


உருத்திரனும்‌ சிவனும்‌ 


வித்துவான்‌, திரு. கி. பிச்சுமணி அவர்கள்‌, பி. ஓ. எல்‌., 


err T 


'* நந்தமிழ்‌ நாட்டிலிருந்துதான்‌ சைவ மதம்‌ ஐலகெங்‌ 
கணும்‌ பரவிற்று” என்பதை மேனாட்டுத்‌ தத்துவப்‌ பேராசிரி 
யர்கள்‌ போலும்‌ ஒப்புக்‌ கொண்டுள்ளனர்‌. அவ்வாறிருக்க, 
உத்தரப்பிரதேஷிலுள்ள சில ஆராய்ச்சியாளர்கள்‌ “காசிதான்‌ 
சைவமதத்திற்குப்‌ பிறப்பிடம்‌”? எனப்‌ பிரசாரம்‌ செய்வது எவ்‌ 
வாறு பொருந்துமென்‌ று என்சிற்றறிவுக்குப்‌ புலப்படவில்லை. 


வேதத்தில்‌ போலும்‌ *உருத்திரர்களை'ப்‌ பற்றிய வர்ணனையே 
காணப்படுகிறது. உபநிஷத்துக்களிலும்‌ நாராயணனைப்‌ 
பற்றியோ, உருத்திரனைப்பற்றியோ வர்ணனைகள்‌ காணப்படு 
கின்றன. புருஷ ஸூக்கத்தில்‌ 'சிவ” என்‌ ற சப்தம்‌ வந்துள்ளது. 
ஆனால்‌ புருஷஸூக்தம்‌ பிற்காலத்தில்‌ தான்‌ எழுதப்பட்ட 
தெனப்‌ பல அறிஞர்கள்‌ ஒப்புக்கொணடிருக்கின்‌ றனர்‌. ஏனெளில்‌ 
நால்வகை சாதிகளைப்‌ பற்றிய வர்ணனை அதில்‌ விவரமாக 
இருக்கிறது. முற்காலத்திய வேதவாக்கியங்களில்‌ அவ்வாறு 
சாதிப்‌ பாகுபாடு காணப்படவில்லை. 


இனி 'உருத்திர தேவதையைப்‌ பற்றி ஆராய்ந்தால்‌, 
ஆதித்யர்கள்‌, வஸூக்கள்‌ என்றபடி “பதினோரு உருத்திரர்கள்‌” 
ஒரு சமுதாயத்தைச்‌ சேர்ந்த தேவதைகள்‌ என்பது புலனாகும்‌, 
“உருத்திரனும்‌, சிவனும்‌ ஒன்றல்ல” என்பதை சைவ சிந்தாந்தம்‌ 
கற்றுணர்ந்து கேட்டுத்‌ தெளிந்த அறிஞர்கள்‌ கூறியிருக்‌ 
கின்‌ றனர்‌. 


“சிவம்‌” என்ற சொல்லே தமிழ்ச்‌ சொல்லாகும்‌; “சிவம்‌” 
என்ற சொல்‌ பாணிநியின்‌ வியாகரணப்படி ஒரு “தாது” வினடி 
யாகப்‌ பிறந்ததல்ல. “சிவம்‌” என்பது செம்மையையும்‌, செழுமை 
யையும்‌ குறிக்கும்‌. மோன நிலை முற்று முணர்ந்தோரே, “சிவத்‌” 
தையும்‌ காணவல்லார்‌. சிவத்தை நன்குணர்ந்தவர்‌ எல்லா 


416 குமரகுருபரன்‌ 


வற்றையும்‌ உணர்ந்தவராவர்‌; ஏனெனில்‌, வாக்கும்‌ பொருளும்‌ 
போல, எள்ளும்‌ எண்ணெயும்‌ போல, நூலும்‌ ஆடையும்‌ போல, 
பொன்னும்‌ மோதிரமும்‌ போல சிவத்தில்‌ உலகம்‌ ஒடுங்கி, 
விரிந்து, அடங்கி நிற்கிறது. அந்த “சிவத்தைக்‌ கண்டு 
பிடித்து உய்யும்‌ வழிதேடியவன்‌ தமிழன்‌; இல்லறத்திலும்‌, துற 
வறத்திலும்‌ ஒருங்கே ‘Aus Hoe வழிபட்டு “வீட்டைப்‌'பற்றி 
விரிவாக உணர்ந்தவன்‌ தமிழன்‌. வேத காலத்தில்‌ ஆரியர்கள்‌ 
“சிவவழிபாடு” செய்து வந்தனர்‌ என்பதற்கு ஆதாரமே கிடைக்க 
வில்லை. “உருத்திரன்‌” — என்று அவர்களால்‌ வழங்கப்படும்‌ 
தேவதைக்கும்‌ *சிவம்‌'என நாம்‌ வணங்கும்‌ முழுமுதற்‌ கடவுளுக்‌ 
கும்‌ எவ்வித சம்பந்தமுமில்லை. “சிவம்‌” என்ற சொல்லிலே 
பிரமன்‌, விட்டுணு, ருத்திரன்‌, சக்தி நால்வருமே அடக்கம்‌ என்‌ 
பதை மந்திர சாஸ்திர முணர்த்த பெரியோர்கள்‌ ஒப்புக்கொண்டி 
ருக்கின்‌ றனர்‌. 


“சிவத்தை ஒருமுறை வழிபட்டவன்‌ கூட வேறு தேவதை 
கள்பால்‌ மனத்தைச்‌ செலுத்துவதுமில்லை; செலுத்துவதும்‌ முடி 
யாது”. எத்தனை தேவதைகளை வழிபட்டாலும்‌, சிவத்தை வழி 
படாத வரை நற்கதி பெறுவது மிக்க கடினமாகும்‌, ஆகவே 
“சிவனும்‌ உருத்திரனும்‌” — வெவ்வேறு தேவதைகளென்பதும்‌, 
சிவம்‌ முழுமுதற்கடவுள்‌ என்பதும்‌ நன்கு புலனாகும்‌. 


| “ஞானசம்பந்தம்‌” 


அரிய கட்டுரைகளுடன்‌ வெளிவரும்‌ திங்கள்‌ வெளியீடு 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதீனத்திலிருந்து வெளி 
வருகிறது. சமயப்பொருள்‌ முதலியவை குறித்த தெளிவான 
கட்டுரைகள்‌ அடங்கியது. சைவ சமயத்தின்‌ உண்மைகளை உணர்‌ 
வதற்குப்‌ பெருந்துணையானது. சந்தாத்‌ தொகையைக்‌ கீழ்க்‌ 
கண்ட முகவரிக்கே அனுப்பிவைக்கவும்‌. 
ஆண்டுக்‌ கையொப்பம்‌, 
உள்நாடு m. 2-25 * வெளிநாடு ரூ. 3 - 00 
செயலாளர்‌. “ஞானசம்பந்தம்‌” அச்சகம்‌. 
தருமபுரம்‌, மாயூரம்‌ P. 0. 


திருவண்டப்‌ பகுதி 
e NS P 


திரு. சா, ப. சபாரத்தினம்‌, எம்‌. ஏ , பி. எஸ்‌. A, 
மலர்‌ 16. இதழ்‌ 7-ன்‌ தொடர்ச்சி 
இன்பநிலை உணர்த்தல்‌ : 


இளி, அடிகளார்‌ தம்‌ இன்பநிலையை எவ்வாறு விளக்கு 
கின்றார்‌ என்பது அறிந்து மகிழற்‌ பாற்று. அடிகளார்‌ பெற்ற 
காட்சியின்‌ பம்‌, இவர்‌ பாட்டைப்‌ பாடும்போது Gum mscr mi. 
என்றோ பெற்ற இன்பம்‌. தில்லையிலன்‌ MS திருப்பெருந்துறையில்‌ 
பெற்ற இன்பம்‌. அவ்வின்ப அனுபவம்‌ ஆண்டுகள்‌ பலவாகியும்‌ 
அவருள்ளத்தே தேக்குண்டு இன்னறும்‌ பொய்கையாய்‌ அலை 
மோதிக்‌ கொண்டிருக்கின்றது. அவ்வலைகளின்‌ தாக்குதலால்‌ 
தில்லையில்‌ இருந்தவண்ணம்‌ தம்‌ இன்பநிலையைப்‌ பாடுகின்றார்‌. 
அடிகளார்‌ இப்பகுதியில்‌ இன்பத்தைப்‌ புலப்படுத்து மாற்றிற்கும்‌, 
ஏனைய திருச்சதகம்‌, முதலான பகுதிகளில்‌ இன்பத்தை வெளிப்‌ 
படுத்து மாற்றிற்கும்‌ வேறுபாடு இருக்கின்‌ றது. 


 சூடுவேன்‌ பூங்கொன்றை தடிச்‌ சிவன்திரள்தோள்‌ 
கூடுவேன்‌ கூடிமுயங்கி மயங்கி நின்று 
ஊடுவேன்‌ செவ்வாவ்க்‌ குருகுவேன்‌ உள்ளுருகித்‌ 
தேடுவேன்‌ தேடிச்‌ சிவன்கழலே சிந்திப்பேன்‌ 
வாடுவேன்‌ பேர்த்தும்‌ மலர்வேன்‌ அனலேந்தி 
ஆடுவான்‌ சேவடியே பாடுதுங்காண்‌ அம்மானாய்‌”? 
என்னும்‌ திருவம்மானைப்‌ பாட்டில்‌ அடிகளார்தம்‌ இன்பம்‌ 
வெளிப்படுகின்‌ றது. 


“ ஊன்வந்து ரோமங்கள்‌ உள்ளே உயிர்ப்பெய்து 
தேன்வந்து அமுதின்‌ தெளிவின்‌ ஒளிவந்த 
வான்வந்த வார்கழல்‌. ( இருவம்மானை ) 


என்றும்‌, 


418 குமரகுருபரன்‌ 


** ஞானக்கரும்பின்‌ தெளிவைப்‌ பாகை 

நாடறகரிய நலத்தை நந்தாத 

தேனைப்‌ பழச்சுவை ஆயினானைச்‌ 

சித்தம்‌ புகுந்து dicis வல்ல 

கோனை... ப்‌ (இருபபொற்சுண்ணம்‌) 
என்‌ றும்‌ வருவனவெல்லாம்‌ இன்பவெளியீட்டுக்‌ கிளவிக்‌ குழு 
எனக்‌ கொள்க. அடிகளார்தம்‌ இன்பக்கிளர்ச்சியான்‌ எழுந்‌ 
தனவே திருவெம்பாவை, திருவம்மானை, திருப்பொற்சுண்ணம்‌ 
திருக்கோத்தும்பி, திருத்தெள்ளேணம்‌, திருப்பொன்னூசல்‌ 
முதலிய பகுதிகள்‌ எனக்கூறின்‌ மிகையன்று இப்பகுதிகளிற்‌ 
கிளர்ந்தெழும்பும்‌ இன்பம்‌ தெளிவுடன்‌ திகழ்தர, திருவண்டப்‌ 
பகு தியின்‌ இனப உணர்ச்சியோ தெளிவற்றுப்‌ பொங்குகின்‌ றது. 
அடிகளாரின்‌ தடுமாற்றம்‌ இப்பகு தியில்‌ நன்கு புலனாகின்‌ றது. 
அம்மையப்பராய்த்‌ தனக்கருளிய காட்சியை ஈண்டு நினைவு 
படுத்திக்‌ கொள்கின்றார்‌, அடிகளார்‌. 


“ குவளைக்‌ கண்ணி கூறன்‌ காண்க 
அவளுந்‌ தானும்‌ உடனே காண்க 
என்று நினைவு கூர்ந்தபின்‌ உள்ளத்தே அலைமோ திக்‌ கொண்டி 
ருக்கும இனபம்‌ மேலிடுகின்றது. அவ்வின்ப மேலீட்டான்‌ 
இறைவனை ஒரு மேகமாக உருவகப்படுத்தி வாழ்த்துகின்றார்‌. 
அகத்துறையாயினும்‌ புறததுறையாயினும்‌ தண்ணளி புரிந்த 
தலைவனின செயலை முகிலின்‌ செயலோடு உவமித்துக்‌ கூறவே, 
உள்ளம்‌ விழைந்து நிற்கின்‌ றது. அஃது உள்ளத்தின்‌ இயற்கை 
போலும! அடிகளார்‌ பாடுகின றார்‌; 


* பரமானந்தப்‌ பழங்கடல்‌ அதுவே 
கருமா முகிலின்‌ தோன்றித்‌ 
திருவார்‌ பெருந்துறை வரையில்‌ஏறி 
அருச்சனை வயலுள்‌ அனபுவித்திட்டுத்‌ 
தொண்ட உழவர்‌ ஆரததந்த 
அன்டத்‌ தரும்பெறல்‌ மகன்‌ வாழ்க”? 66-95) 


திருவண்டப்‌ பகுதி 419 


“இறைமேகம்‌” ஒன்று இவ்வடிகளைப்‌ பயின்று துய்த்தவுடன்‌ 
நம்‌ அகக்கண்கட்குப்‌ புலனாகின்றது; அம்மேகம்‌ பொழியும்‌ 
அருண்‌ மழையில்‌ நாமும்‌ நனைகின்றோம்‌. “மேலான இன்பப்‌ 
பழங்கடலே கரிய பெரிய சூன்முகில்‌ போல உருக்கொண்டுத்‌ 
திருப்பெருந்துறையாம்‌ வரையின்‌ மேலேறுகின்றது; மிகப்‌ 
பொலிவுடைய விந்தொளி மின்னொளிபோன்று திக்குகள்‌ 
தோறும்‌ பரவுகின்றது; அவ்வொளியான்‌ ஐம்புல அவாவின்‌ 
கட்டாகிய பாம்புகள்‌ தலைசாய்க்கின்‌ றன; பிறவித்துன்பமாம்‌ 
வேனிற்காலம்‌ தன்தலையை ஒளித்துக்‌ கொள்கிறது; இறை 
வனின்‌ அருள்‌ திருக்கையாம்‌ தோன்றிப்பூ ஒளி சிறந்து விளங்கு 
கின்றது; எண்ணிறந்த பிறவிகளைப்போல்‌ இந்திரகோபப்‌ 
பூச்சிகள்‌ மிகுதியாக ஊர்கின்றன; பேரருளின்‌ முழக்கம்‌ 
எங்கணும்‌ கேட்கின்றது; அடியார்‌ மேலே கூப்புங்‌ கைகள்‌ 
காந்தண்‌ மலரைப்‌ போல்‌ தோற்றமளிக்கின்றன; இன்னருளாம்‌ 
மழைத்துளிகள்‌ எங்கெங்கும்‌ சிதறுகின்றன; அத்துளிகள்‌ 
திரண்டு வெள்ளமாகின்றன;வெள்ளம்‌ மலையை மோதுகின்றது, 
திசையெங்கும்‌ பாய்ந்து பெருகுகின்றது; அவ்வருள்வெள்ளப்‌ 
பெருக்கில்‌ உயிர்களை வருத்தும்‌ துன்பக்குட்டங்கள்‌ ஆழ்ந்து 
தஞ்செயலற்றுப்‌ போகின்றன; விடாய்கொண்ட (அடியார்‌ 
களாகிய) மான்கூட்டம்‌ அறுவகைச்‌ சமயங்களாம்‌ பேய்த்தேரி 
னைப்‌ பருகியும்‌ வேட்கை தணியாதுத்‌ தளர்ச்சிகொண்டு 
வெம்மை மேலீட்டான்‌ முன்‌ வருந்திய வருத்தம்‌ இது காலை 
நீங்குகின்றது; அவ்வருள்வெள்ளம்‌ வானின்கண்‌ உள்ள பெரிய 
யாற்றின்‌ உள்ளிடத்திற்‌ பாய்ந்து எழுச்சி பெறுகின்றது; இன்ப 
மாகிய பெரிய சுழியினைச்‌ சுழித்துச்‌ செல்கிறது; அப்பேரின்பப்‌ 
பெருக்கு “பந்தம்‌” என்னுங்‌ கட்டாகிய பெருங்கரையை முட்டி 
இடிக்கின்றது; முறைமுறையே உயர்ந்து தோன்‌ றும்‌ இருவினை 
களாகிய பெரிய மரங்களை வேரொடு பறித்து எழுகின்றது; 
பண்டு யாற்றில்‌ இருந்த அழகிய அருள்‌ நீரை ஓட்டிச்செல்‌ 
கின்றது; இயற்கையான வெள்ளப்‌ பெருக்கு சந்தனமரங்களைக்‌ 
குறுக்கே வீழ்த்துத்‌ தானே தனக்கொரு தடையாக்கிக்‌ கோடல்‌ 
போல்‌ இவ்வின்பப்‌ பெருக்கும்‌ அடியார்‌ நினைவுகளை ஈர்த்து 
அவர்கள்‌ உள்ளத்தளவிற்‌ றடைப்படுகின்றது; மெய்யடியார்‌ 
உள்ளங்களாகிய வாவிகளை வளைக்கின்‌ றது; வண்டுகள்‌ மொய்க்‌ 


420 குமரகுருபரன்‌ 


கும்‌ குளங்களின்‌ மேல்‌,அவ்வருள்‌ நீரைக்‌ கொண்டு வருகின்‌ றது; 
அதனைத்‌ தொண்டராகிய உழவர்‌ தமது வழிபாடாகிய வயலுள்‌ 
நிரப்பித்‌ தம்‌ பேரன்பாகிய வித்தினை அதன்‌ கண்‌ விதைத்து 
அதன்‌ பயனான சிவப்பேற்றினை நுகருகின்றனர்‌, இங்ஙனம்‌ 
அருண்மழை பொழியும்‌, அருள்வெளியின்கண்‌ பெறுதற்கரிய 
மேகம்‌ போல்வான்‌ ampa” என்பது உருவக அடிகளின்‌ 


௬ருத்துப்பொருள்‌. 


இயற்கையில்‌ நிகழும்‌ கார்கால நிகழ்ச்சிகளை நினைவு 
கூர்ந்து அந்நிகழ்ச்சிகளோடு அன்‌ புத்துறையில்‌ நிகழும்‌ நிகழல்‌ 
களை ஒப்புமைப்‌ படுத்திக்‌ கூறும்‌ அடிகளாரின்‌ இயற்கை 
யுணர்வு பெரிதும்‌ வியந்து பாராட்டற்குரியது. வேனிலொடுக்க 
மும்‌, தோன்றிப்‌ பூக்களின்‌ செவ்வொளியும்‌ இந்திர கோபங்‌ 
களின்‌ ஊரலும்‌, தமிழ்ச்சுவை துய்த்தார்‌ உள்ளங்களிலே சங்க 
இலக்கியத்திற்‌ காணக்கிடக்கும்‌ முல்லைத்திணைப்‌ பாடல்களை 
எழுப்பிக்‌ காட்டுகின்றன. இங்கே ஒப்புமை முழுமை அடைந்து 
ஒளிர்கின்றது. ஒரு நிகழ்ச்சியை யாயினும்‌ அடிகளார்‌ ஈண்டு 
உருவகப்படுத்தாமல்‌ இல்லை. ஆயினும்‌ காண்மின்‌, சில 
நிகழ்ச்சிகள்‌ முன்பினனாகப்‌ பிறழ்ந்து வந்துள்ளமையை? இந்‌ 
நிகழ்ச்சிகளின்‌ பிறழ்ச்சியே அடிகளாரின்‌ தடுமாற்றத்தைப்‌ 
புலப்படுக்க வல்லன. 


“ திருத்தகு மின்னொளி திசைதிசை விரிய ” 


என மின்னொளியைக்‌ காட்டுவார்‌, தொடர்ந்து இடியேற்றின்‌ 
முழக்கத்தை ஒலித்திருக்கலாம்‌ அன்றே! அதுதானே ஒழுங்கு! 
அடிகளார்‌ அங்ஙனம்‌ செய்யவில்லை காண்‌! மின்னொளியை 
அடுத்து, 


* ஐம்புலப்‌ பந்தளை வாளரவு இரிய 
வெந்துயர்க்‌ கோடை மாத்தலை கரப்ப 
நீடெழில்‌ தோன்றி வாளொளி மிளிர 
எந்தம்‌ பிறவியிற்‌ கோபம்‌ மிகுத்து ” 


என்றெல்லாம்‌ கூறிய பின்னரே, மாப்பெருங்‌ கருணையின்‌ முழக்‌ 
கத்தைக்‌ குறிப்பிடுகின்றுர்‌. இங்கே தடுமாற்றம்‌, இவ்வாறே 


திருவண்டப்‌ பகுதி 421 


* பூப்புரை அஞ்சலி காந்தள்‌ காட்ட 

. எஞ்சா இன்னருள்‌ நுண்துளி கொள்ள ” 
என்பதிலும்‌, நிகழ்ச்சியின்‌ பிறழ்ச்சியை நோக்குக. அருள்‌ துளி 
களின்‌ சிதறலை, முழக்கத்திற்கு அடுத்தாற்‌ போல்‌ கூறிக்‌ 
காந்தட்‌ காட்சியை இந்திரகோபக்‌ காட்சியோடு சேர்த்திருக்க 
லாம்‌. இங்கே தடுமாற்றம்‌. 


“ செஞ்சுடாவெள்ளம்‌ திசைதிசை தெவிட்ட, வரையுற ” 


என்பதிலும்‌ அத்தடுமாற்றம்‌ உள்ளது. இப்படித்தான்‌ பாட 
வேண்டும்‌ என்று அடிகளார்‌ ஈண்டு வரம்பமைத்துக்‌ கொணடு 
பாடவில்லை. உணர்ச்சிப்‌ பெருவரையின நுனிமுகட்டில்‌ இருப்‌ 
பார்க்கு முறையாகப்‌ பாடுதல்‌ எனபது எளிமையன்‌ று. சொற்‌ 
களின்‌ துணை அப்‌ பேருணர்ச்சியின வெளியீட்டிற்குப்‌ போதவும 
போதாது. புலவன்‌ தடுமாறித்தான்‌ ஆகவேண்டும்‌. இங்கே 
அடிகளாரின்‌ தடுமாற்றத்திற்குக்‌ காரணங்கள்‌ இரண்டு கூற 
லாம்‌. ஒன்று அனுபவத்தின்‌ பழமை; மற்றொன்று முடிவிலாப்‌ 
பேரின்பததின்‌ காரணமாக உள்ளம்‌ அடையும்‌ துள்ளல்நிலை. 
எனவே மேற்காட்டிய பகுதியில்‌ தெளிவுக குறைவோ, தடு 
மாற்றமோ இருத்தலைக்‌ கொண்டுப்‌ புலவர்தம்‌ புலமையில்‌ 
குறைகாண்டல்‌ தீது; அஃது அறமும்‌ அன்று. தெளிவுக்‌ குறை 
இருந்தாலும்‌ கலை முழுமை யடைந்து விடுகின்றது. புலவர்‌ 
தாம்‌ உணர்த்த விரும்பியதைக்‌ குறைவின்‌ றி உணர்ததிவிடடார்‌, 
அதுதான்‌ நாம்‌ வேண்டுவது. உணர்ச்சிப்‌ பெருவெள்ளத்தில்‌ 
சிக்குண்டு சுழலும்‌ புலவரின்‌ உள்ள நிலையையே ஈண்டு நாம்‌ 
உணர்ந்து போற்றுதல்‌ வேண்டும்‌. 

(தொடரும்‌) 


அற்புதத்‌ த்ருப்பத்கங்கள்‌ 


| சுந்தர மூர்த்தி சுவாமிகளின்‌ | 
| Hymns of St. Sundarar 


—. 


= 


திரு. T. B. சித்தலிங்கம்‌ அவர்கள்‌, M. A., 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, 
காசி இநதுபபல்கலைககழகம்‌, காசி. 


Then St. Sundarar visited Tiruvalangadu and 
Tiruvural and reached Kanchi, There at the Ekambara- 
nath temple he appealed to Him once again to-for- 
give him and restore his sight. The Lord was pleased 
and granted him his request. St. Sundarar's left eye 
got back its vision. In gratitude and joy there came 
out a padigam (decad of poems) 


திருக்கச்சியேகம்பம பண: தக்கேசி 


ஆலந்தான்‌ உகந்து அமுதுசெய்தானை ஆதி யைஅம ரர்தொழு தேத்தும்‌ 
சீலந்‌ தான்பெரி தும்முடை யானைச்‌ சிந்திப்‌ பாரவர்‌ சிந்தையு ளானை 
ஏல வார்குழ லாள்‌ உமை நங்கை என்றும்‌ ஏத்தி வழிபடப பெற்ற 
காலகாலனைக்‌ கம்பனெம்‌ மானைக்‌ காணக்‌ கண அடி யேனபெற்ற வாறே. 


“I regained my vision to look at my Lord, the 
Great Kamban, who is the killer of the god of death 
and who is worshipped for ever by Elavar Kuzhali 
(Parvathi); He is that who took the poison with plea- 
sure, who is the Source ( of everything ), whom the 
Celestials worship, who is the embodiment of purity, 
and who lives in the minds of those who think of Him 
always.” 


— (To be continued) 


பரரரராரரரராரரராழ்‌ 
பூவும்‌ சிகையும்‌ 3 
உ $ 
27400000000000008 


மதுரை, ஸ்ரீ பால௬வாமிநாதசிவம்‌ என்ற 
டாக்டர்‌, பாலசுவாமி அவர்கள்‌, L. M. P. (A) 


* Mo e அவ 
Ea E ESD 


AA 


॥க்கள்‌ பூக்களை உபயோகிக்க ஆரம்பித்த காலத்தி 
லிருந்தே அதனதன்‌ குணங்களையும்‌ சிதையில்‌ சூடுவதால்‌ ஏற்‌ 
படும்‌ நன்மை தீமையையுமறிந்துணர்ந்தே சிகையில்‌ அலங்கரிக்‌ 
கத்‌ தகுந்தவை தகாதவை என்று பூக்களைப்‌ பிரித்துள்ளார்கள்‌. 
பெண்களின்‌ மனம்‌ எப்பொழுதும்‌ குளுமையாகவும்‌ சந்தோஷ 
மாகவும்‌ இருக்க வேண்டும்‌ என்று கருதி தீங்கற்ற நறுமண 
முள்ள மலர்களையே அணிய வேண்டும்‌ என்று பெரியோர்கள்‌ 
வற்புறுத்தியுள்ளார்கள்‌. 

கண்ணைக்‌ கவரும்‌ பல வண்ணங்கள்‌ கொண்ட மலர்கள்‌ 
யாவும்‌ சிகை அலங்காரத்திற்குப்‌ பொருந்துமெனக்கருத முடி 
யாது. சில மலர்கள்‌ நற்குணமுடையவை; சில துர்க்குண 
முள்ளவை; சில விஷமுள்ளவை. நாகரீகத்தின்‌ பெயரால்‌ 
கண்ணுக்கு அழகாகத்‌ தெரியும்‌ தீங்குள்ள மலர்களை சிகையில்‌ 
வைத்துக்‌ கொள்வதால்‌, சிரரோகம்‌, கண்ரோகம்‌ முடிவுதிரல்‌, 
தலைக்கனம்‌, ஜலதோஷம்‌, தலைவலி, போன்ற வியாதிகள்‌ 
நம்மையறியாமலே ஏற்படுகின்றன. இது முன்னோர்களின்‌ 
அநுபவம்‌. உதாரணமாக, சிலவகைப்‌ பூக்களை முகர்ந்தவுடன்‌ 
தலைக்கனம்‌, தலை கிறுகிறுப்பு மயக்கம்‌, தலைவலி இவைகள்‌ 
ஏற்படும்‌. அரளி, கனகாம்பரம்‌ முதலிய சில விஷத்தன்மையுள்ள 
மலர்களை அறியாமல்‌ குழந்தைகள்‌ தின்றுவிட்டால்‌, பிராண 
அபாயம்‌ நேரிடுகின்‌ றன. ஆகவே நற்குணமுள்ள மலர்களே 
சிகை அலங்காரத்திற்குத்‌ தகுந்தவை. ஆரோக்கியத்திற்கும்‌ 

இக்கட்டுரை “ஞானகுரு” என்னும இ,தழிலிருஈது ஆசிரியர்‌ அனுமதி 
யுடன பிரசுரிகஃப்படுசிழ த, 


424 கும்ரகுருபரன்‌ 


உற்சாகத்திற்கும்‌ கூட உகந்தவை, தலையின்‌ பின்‌ பக்கத்தில்‌ 
பிடரியின்‌ மேல்‌ பாகத்தில்‌ மலர்களை அணிந்து கொள்ளும்‌ இட 
மாகிய சிகையின்‌ உள்பாகம்‌ எத்தகையது என்பதைச்‌ சற்று 
ஆராய்வோம்‌. 


எண்சாணுடம்புக்குச்‌ சிரசே பிரதானம்‌. மூளையின்‌ அடிப்‌ 
பாகமாகிய சிறு முளையும்‌ முள்ளந்தணடுக்‌ கொடியும்‌ பிணைக்கப்‌ 
பட்ட இந்த இடமே உடலின்‌ முக்கிய வேலைகள்‌ நடைபெறும்‌ 
பிரதான கேந்திரம்‌, சுவாசிததல்‌, இரத்த ஓட்டம்‌, நரம்பியக்கம்‌ 
முதலியவை நடை பெறுகின்ற கேந்திர ஸ்தலமாகிய இந்த 
இடம்‌ மஞ்ஞானமுகம்‌ எனப்படும்‌ (Medulla oblongatta) இதை 
அனுசரித்தே, பிரதானமாய்‌ மலர்களை அதன்‌ பக்கத்தில்‌ 
அணிந்து கொள்வது பொருத்தமானதென நிர்ணயித்தார்கள்‌ 
பெரியோர்கள்‌. இக்காலத்தில்‌, நாகரீகத்தின்‌ பெயரால்‌ மலர்கள்‌ 
அணியுமிடம்‌ நகர்ந்து கொண்டே போகின்றது நாம்‌ அணிந்து 
கொள்ளும்‌ மலர்களின குணங்களை கேந்திர ஸ்தானம்‌ எளிதில்‌ 
கிரகித்துத்‌ தக்க பலன்‌ நமக்கு அளிக்கிறது. முகர்ந்தால்‌ 
மனதுக்குப்பிடிக்காத வாசனையுடைய மலர்களும்‌ பார்வைக்கு 
மட்டும்‌ அழகானவையும்‌ வாசனையற்றவையும்‌ தீங்கிழைப்பவை 
யுமான மலர்களும்‌ நீக்கப்பட வேண்டும்‌. நற்குணமுடைய 
பூக்களாகிய ரோஜா, மல்லி, முல்லை, செண்பகம்‌, மகிழம்‌, 
மந்தாரை, பவளமல்லி, திருநீற்றுப்‌ பச்சை, கொழுந்து, மருவம்‌, 
பிச்சி, இருவாச்சி முதலிய குளுமையும்‌ நறுமணமுமுள்ள மலர்‌ 
களையே உபயோகிக்க வேண்டும்‌. அழகனை மட்டும்‌ கருத்திற்‌ 
கொள்ளாது, குணத்தினையும்‌ மனத்திற்‌ கொண்டு தேர்ந்தெடுத்த 
புஷ்பங்களால்‌ அலங்கரித்துக்‌ கொண்டால்‌. பெண்கள்‌ மனோரம்‌ 
மியமாய்‌ இருப்பதுடன்‌ ஆரோக்கிய வனிதைகளாகவும்‌ காட்சி 
யளிப்பார்கள்‌ என்பது முக்காலும்‌ திண்ணம்‌, 


பிய வி்‌ ப்ப வ பப ees யல spp SEER வல 


i Ub குமரகுருபர சுவாமிகள்‌ 1 


ஜல யக sg பை gnam எவ TES; 
இ Ec E AGOGO i oCo SEEN Sr EE ES 


URGES MNES e eSe Su eseS EEEE 


இலங்கை அரசாங்கததின நில, மின்சார, நீர்ப்பாசான அமைச்சின்‌ 
நிரந்தரக்‌ காரியதரிசி 
திரு. ம. ஸ்ரீகாந்தர்‌ அவர்கள்‌ 
17-5-65.0 இலங்கை வானொலியில ஒலிபரப்பிய பேச்சு, 


5-௦ ஐ 


சென்ற ஆண்டில்‌ எனது குடும்பத்துடன்‌ கந்தசட்டி 
விரதத்தை அனுட்டிக்கும்‌ நோக்கத்துடன்‌, தென்னாட்டில்‌ பழை 
மையும்‌ பெருமையும்‌ வாய்ந்த முருகப்பெருமான்‌ ஸ்தலமாகிய 
திருச்செந்தூருக்குச்‌ சென்றிருந்தேன்‌. யாத்திரையை முடித்து 
இலங்கை திரும்புமுன்னர்‌, சைவசமயத்தையும்‌ தமிழ்‌ மொழியை 
யும்‌ தமது இரு கண்மணிகளைப்‌ போலப்‌ பாதுகாத்து வளர்த்து 
வரும்‌ சைவாதீனங்கள்‌ ஒன்றிரண்டையாவது பார்க்க வேண்டு 
மென்று பேரவா என்மனத்தில்‌ இருந்தது. திருச்செந்திலின்‌ 
பெருமையை அறியாத சைவசமயத்தை சேர்ந்தவரோ, தமிழறி 
ஞ்ரோ இருக்கமாட்டார்களென்றே கூறலாம்‌. 


“ வந்தவினையும்‌ வருகின்ற வல்வினையும்‌ 
கந்தனென்று சொல்லக்‌ கலங்கீடும--செந்திநகர்ச்‌ 
சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு 
மேவ வாராதே விளை?” 


திருச்செந்தூரின்‌ பெருமை சங்க இலக்கியங்களிலும்‌, 
சிலப்பதிகாரததிலும்‌, தேவாரத்திலும்‌ கூறப்பட்டிருக்கின்‌ றது. 
ஆயினும்‌ கந்தபுராணத்தை ஓதினவர்களுக்கும்‌, ஓதக்கேட்டவர்‌ 
களுக்கும்‌, திருச்செந்திலைக காணவேண்டுமென்‌ ற மனக்காதல்‌ 


இலஙகை ஓலிபபரப்பு பகுதியினரின அனுமதிபெறது. பிரசுரிககப்‌ 
படுகிறது. 


426 குமரகுருபரன்‌ 


உள்ளுறிக்கொண்டேயிருக்கும்‌. எங்கள்‌ குருநாதராகிய கொழும்‌ 
புத்துறை ஸ்ரீலோக சுவாமிகளின்‌ திருக்குறிப்பின்படி, கொழும்பி 
லுள்ள சைவ அன்பர்கள்‌ ஒன்று சேர்ந்து வெள்ளவத்தையிலுள்ள 
வினாயகர்‌ ஆலயத்தில்‌ கந்தபுராணத்தை 1963-ம்‌ ஆண்டு 
ஐப்பசி மாதம முதல்‌ 1964-ம்‌ ஆணடு பங்குனி உத்தரதினம்‌ 
வரை தொடர்ந்து வாசித்துப்‌ பொருள கூறினார்கள்‌, கந்தபுராண 
படனத்தைத்‌ தொடர்ந்து கேட்ட எமக்கு, செந்திலாண்டவனைக்‌ 
கந்தசட்டி காலத்தில்‌ தரிசிக்க வேண்டுமென்ற பேரவா உதித்‌ 
தது. வேண்டுவார்‌ வேணடுவதே ஈயும்‌ கருணையங்கடலாகிய 
செந்திலாணடவன்‌ திருவருளினால்‌, எமககுச சென்ற ஆணடில்‌ 
நடந்த கந்தசட்டிகாலத்தில்‌ திருசசெந்தூருக்குச்‌ சென்று 
சண்முகப்‌ பெருமானை வழிபடும்பேறு கிடைததது. 


யாம்‌ செந்திலாண்டவன்‌ கோயிலை வலம்‌ வரும்போது, 
அங்குள்ள கட்டனைகுருக்கள்‌, கோயிலின்‌ கிழக்கு வாசலிலுள்ள 
சுவரில்‌ செந்திலாண்டவன ஸ்ரீகுமரகுருபர சுவாமிகளுக்கு 
அருள்‌ புரிந்த காட்சி ஓவியமாக வரைந்திருபபதை எமக்குச்‌ 
சுட்டிக்‌ காட்டினார்‌. இத்தெய்வக்காட்சி THES துமரகுருபர 
அடிகளைப பற்றியும்‌, அவா அருளிச்செய்த பிரபந்தங்களையும்‌ 
மென்மேலும்‌ ஆராய்ந்து உணரவேண்டுமென்ற எண்ணத்தை 
உணர்த்தியது. 


அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றைப்பற்றிப்‌ பலர்‌ நன்‌ 
கறித்தருநத பாதிலும, அவா வடழ்ககையில்‌ திதழ்நத சில 
சிறப்பான அம்சங்களை இங்கே கூறுதல்‌ பொருத்தமாயிருக்கு 
மென்று கருதுகின்றேன்‌. 


குமரகுருபர சுவாமிகள்‌, திருநெல்வேலி ஜில்லாவிலுள்ள 
ஸ்ரீவைகுண்டம்‌ என்னும்‌ கிராமத்தில்‌ ஏறக்குறைய 350 ஆண்டு 
களுக்கு முன்னர்‌ தமிழ்‌ நாடு செய்த தவத்தின பயனாய்‌ அவ 
தரிததவர்‌, சண்முகசிகாமணிக்கவிராயர்‌ அவர்‌ தந்தையாரின்‌ 
பெயராகும்‌. தாயார்‌, சிவகாமியம்மை இவர்களுக்த நெடுங்‌ 
காலம்‌ பிள்ளைகளில்லாமையால்‌ தங்கள்‌ குலதெய்வமாகிய 
செந்திலாண்டவனை: வேண்டி அருந்தவங்‌ கிடந்தனர்‌. அதன்‌ 
பயனாக இவா SATO HOT ஆனால 5 வயது வரும்யரையும்‌, 


ஸ்ரீ குமரகுருபர்‌ சுவாமிகள்‌ 427 


இவர்‌ பேசாதிருப்பதைக்‌ கண்ட பெற்றோர்கள்‌ பெரிதும்‌ கவலை 
யடைந்தார்கள்‌. பின்னர்‌ இவர்கள்‌ இந்தப்‌ பிள்ளையைத்‌ ^ திருச்‌ 
செந்தூருக்கு எடுத்துச்சென்று சண்முகபபெருமான்‌ திருமுன்னர்‌ 
வைத்து, நாற்பது நாட்களுள்‌ இப்பிள்ளை பேசுந்திறமையைப்‌ 
பெறாவிடில்‌, உயிர்‌ துறப்போம்‌ என்று சங்கற்பம்‌ செய்தார்கள்‌. 
நாற்பதாவது நாளும்‌ வந்தது, பிள்ளை பேசவில்லை. பெற்றோர்கள்‌ 
தங்கள்‌ தீர்மானத்தை நிறைவேற்ற முயன்றார்கள்‌. அப்பொழுது 
கருணையங்கடலாகிய செந்தில்‌ முருகன்‌ திருவருளால்‌ குமர 
குருபரர்‌ தமது பெற்றோரை “அம்மே, அப்பா?” என்றழைத்தார்‌. 
பெற்றோர்கள்‌ மகிழ்ச்‌ சிக்‌ கடலிலாழ்ந்தார்கள்‌. செந்தில்‌ 
பெருமான்‌ மீது குமரகுருபரர்‌ “கந்தர்‌ கலிவெண்பா? என்ற 
தோத்திர நூலை அருளிச்செய்தார்‌, அதன்பின்னர்‌ அவர்‌ 
மதுரைக்குச்‌ சென்று அங்கயற்கண்ணம்மையையும்‌ சோமசுந்த 
ரப்‌ பெருமானையும்‌ வணங்கினார்‌. அப்போது மதுரையை ஆண்ட 
திருமலைநாயக்க மன்னனின்‌ வேண்டுகோளின்படி மீனாட்சி 
யம்மை பிள்ளைத்‌ தமிழையும்‌ திருக்குறளிலுள்ள பொருளைச்‌ 
சுருக்கி, நீதிநெறிவிளக்கம்‌ எனற நீதி நூலையும்‌ அருளிச்‌ 
செய்தார்‌. 

மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழின்‌ அரங்கேற்றம்‌ திருமலை 
நாயக்க மன்னனின்‌ முன்னிலையில்‌ நடந்தது. “தொடுக்குங்‌ 
கடவுட்‌ பழம்பாடற்‌ ரறாடையின்‌ பயனே நறைபழுத்த துறைத்‌ 
தீந்தமிழினொழுகு நறுஞ்சுவையே! " என்ற பாடலை அரங்கேற் 
றும்‌ போது ஸ்ரீ மீனாட்சியம்மையே ஒரு பெண்‌ குழந்தை வடிவில்‌ 
தோன்றி அரசருடைய முத்துமாலையைக்‌ கழற்றி குமரகுருபர 
ருக்கு மகிழ்ச்சி மேலீட்டால்‌ அணிந்தார்‌ என்று கூறுப. 


பின்னர்‌ குமரகுருபரர்‌, மதுரையினின்றும்‌ நீங்கி, திருவாரூ 
ருக்குச்‌ சென்று அங்கே கோயில்‌ கொண்டருளியிருக்கும்‌ 
தியாகராசப்‌ பெருமான மீது “திருவாரூர்‌ நான்மணிமாலை” 
என்ற நூலைப்‌ பாடினார்‌. குமரகுருபரர்‌, சிவஞான உபதேசத்தைப்‌ 
பெறவேண்டுமென்ற நோக்குடன்‌, தருமபுரததிற்குச்‌ சென்று 
அங்கே நான்காம்‌ பட்டத்திலெழுந்தருளியிருந்த ஸ்ரீ மாசிலா 
மணிதேசிகரின்‌ திருவடிகளை வணங்கி உபதேசம்‌ உய்யுமாறு 
வேணபிஞார்‌, 


428 குமரகுருபரன்‌ 


அப்பொழுது மாசிலாமணி தேசிகர்‌, அவரைக்‌ காசி 
யாத்திரை செய்துவரும்படி பணித்தார்‌. காசி யாத்திரை நெடுங்‌ 
காலமெடுக்குமென்‌ று குமரகுருபரர்‌ ஏங்கிநின்‌ றபோ து சிதம்பர 
யாத்திரை யேனும்‌ செய்து வரும்படி தேசிகர்‌ கட்டளையிடடார்‌, 
குமரகுருபர அடிகள்‌ சிதம்பரத்திற்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ 
வைத்தீஸ்வரன்‌ கோயிலில்‌ தங்கி, “முத்துக்குமாரசாமிப்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌?” என்ற பிரபந்தத்தை அங்கே கோயில்‌ கொண்ட்ருளி 
யிருக்கும்‌ செல்வமுத்துக்‌ குமாரசாமி மீது அருளிச்செய்த பின்‌, 
சிதம்பரத்திற்குச்‌ சென்றார்‌. அங்கே ஸ்ரீ நடராசப்பெருமான்‌ 
மீது, “சிதம்பர மும்மணிககோவை”” பாடினார்‌. பின்னர்‌ தரும 
புரத்தை யடைந்து தமது தேசிகரிடம்‌ ஞானோபதேசமும்‌ சந்நி 
யாசமும்‌ வாங்கிககொண்டார்‌. தேசிகரின ஆசிபெற்றுக்‌ 
காசிக்குச்‌ சென்று, “Faw கலாவல்லி மாலை” என்ற தோத்திரத்‌ 
தைப்‌ பாடி கலைமகள்‌ அருளால்‌ இந்துஸ்தானி மொழி கைவரப்‌ 
பெற்றார்‌. காசியிலிருந்த மகமதிய மன்னன்‌ இவருடைய தவக்‌ 
கோலத்தையும்‌ அருட்பாவையும்‌ கண்டு வியந்து கங்கைக்‌ 
கரையிலுள்ள கேதார கட்டத்தில்‌ ஒரு மடம்‌ அமைப்பதற்கு ஒரு 
நிலமும்‌ பொருளும்‌ உதவினா m. அங்கே அவர்‌ ஸ்தாபித்த மடம்‌ 
குமாரசாமி மடம்‌ என்ற பெயரால்‌ இன்றும நினறு நிலவுகின்றது. 


குமரகுருபரர்‌ மீண்டுமொருமுறை தருமபுரம்‌ வந்து தமது 
குருநாதனை தரிசிததபின்‌ காசிக்குச்‌ சென்று, விசுவநாதப்‌ 
பெருமான்‌ மீது “காசிக்‌ கலம்பகம்‌?” என்ற பிரபந்தத்தை 
அருளிச்செய்தார்‌. இற்றைக்குச்‌ சரியாக 277 ஆண்டுகளுக்கு 
முன்னர்‌ காசி வி௬வேசரின திருவடி நிழலை எய்தினார்‌. காசியி 
லுள்ள குமாரசாமி மடமும்‌, திருப்பனந்தாளிலுள்ள ஸ்ரீ காசி 
மடமும்‌, இவராலும்‌, இவர்‌ வழிவந்த ஸ்ரீ தில்லைநாயக சுவாமி 
களாலும்நிறுவப்‌ பெற்றவை. நாளையதினம்‌ ஸ்ரீ குமரகுருபர 
சுவாமிகளுடைய குருபூசை. காசியிலுள்ள குமாரசாமி மடத்தி 
லும்‌; திருப்‌. 3 அதள ஸ்ரீகாசிமடததலும ஸ்ரீவகுணடத்திலும்‌, 
மதுடையிலும, இனனும்‌ பலவேறிடஙகளிலும சிறப்பாகக்‌ கொண் 
டாடப்படும்‌, 


குமரகுருபரரின்‌ தீந்தமிழினொழுகு நறுஞ்சுவையை மாந்து 
பவாகள மறஜொனறையும்‌ நினைக்கமுடியாத நிலையிலிருப்‌ 


ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள்‌ 429 


பார்கள்‌. கந்தர்கலிவெண்பாவும்‌, முத்துக்குமாரசாமிப்‌ பிள்ளைத்‌ 
தமிழும்‌ பாராயண நூல்களாக வழங்குகின்றன. அவற்றை 
பக்தியோடு பலர்‌ பாராயணம்‌ செய்து விரும்பியவற்றையும்‌, 
முருகன்‌ திருவருளையும்‌ பெற்று வருகின்றனர்‌. 


கந்தர்கலிவெண்பாவில்‌ இவர்‌ முருகப்பெருமானை நோக்கி, 
சுவாமி, அடியேனுக்கு நல்ல காப்பியப்‌ புலமையையும்‌ ஜீீதி 
லக்கண அறிவையும்‌, பழு த்த தமிழ்ப்புலை யையும்‌, நல்லொழுக்‌ 
கத்தையும்‌, மும்மலநீக்கத்தையும்‌, அடியார்கள்‌ கூட்டுறவையும்‌, 
இறுதியில்‌ திருவடிப்‌ பேரின்பத்தையும்‌ தந்தருளும்‌?” என்று 
வேண்டுகின்‌ ரூர்‌. 


பிள்ளைத்தமிழென்‌ ற வளவிலே தமிழ்‌ பயில்வார்‌ யாவர்க்கும்‌ 
மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ்‌ முதலில்‌ நினைவுக்கு வரும்‌. 


மீனாட்சி பிள்ளைத்‌ தமிழில்‌ அவர்‌ அம்பிகையைத்‌ “துறைத்‌ 
தீந்தமிழினாழுகு நறுஞ்சுவையே” என்‌ று அம்பிகைக்கும்‌ 
தமிழுக்குமுள்ள தொடர்பை இனிமையாக எடுத்துரைத்தலை 
நாமும்‌ படித்து இன்புறலாம்‌. 


“நீதிநெறி விளக்கம்‌?” — திருக்குறளின்‌ பரப்பையெல்லாம்‌ 
திரட்டித்‌ தொகுத்துக்‌ கூறும்‌ திவ்வியமான நீதி நூலாகும்‌. 
இதில்‌ கல்வியின்‌ பெருமையை - 


“ அறம்பொருள்‌ இன்பமும்‌ வீடும்‌ பயக்கும்‌ 

புறங்கடை நல்லிசையும்‌ நாட்டும்‌; -- உறுங்கவலொன்‌ 

றுற்றுழியுங்‌ கைகொடுக்கும்‌ கல்வியின்‌ ஊங்கில்லை 

சிற்றுயிர்க்‌ குற்ற துணை ”. 
என்ற செய்யுளால்‌ புலப்படுத்துகின்றார்‌ “கல்வியினூங்‌ கில்லைச்‌ 
சிற்றுயிர்க்குற்ற துணை”, என்ற அடிகளை நாம்‌ சதா சிந்தித்து 
அதன்படி ஒழுகவேண்டுமென்று சுவாமிகள்‌ வலியுறுத்து 
கின்றார்கள்‌, சகலகலாவல்லி மாலையைப்போல்‌ இனிய, எளிய, 
நடையிலுள்ள சரசுவகிதோத்கிரம்‌ வேறு இனமையின்‌ அது 
மிகவும சிறப்பாகப்‌ போற்றப்பேற்று வருகின்றது. “சிதம்பர 
மும்‌ மணிக்கோவை” இவருக்குள்ள இலக்கணப்‌ புலமையைக்‌ 


430 குமரகுருபரன்‌ 


காட்டுகின்றது. பண்டார மும்மணிக்கோவை, சுவாமிகளுக்கு 
தமது ஞான தேசிகர்‌ மீதுள்ள பேரன்பையும்‌ பக்தியையும்‌ சைவ 
சித்தாந்தப்‌ பற்றையும்‌ விளக்கிக்‌ கூறுகின்றது. 


“gob வேதாந்தமென்றுச்சியிற்‌ பழுத்த 
ஆராவின்பப்‌ வருங்களி பிழிந்து 
“சாரங்கொண்ட சைவசித்தாந்தத்‌ 
தேனமுதருந்தினர்‌ சிலரேயானவர்‌ " 


என்ற அடிகளால்‌, இவர்‌ சைவசித்தாந்தத்தைத்‌ தேனென்று 
கூறுவ தோடமையாது, தேனமுது என்று நயம்பட இனபம்‌ 
பயக்கும்‌ வகையில்‌ கூறுவதை, சைவமக்களாகிய யாம்‌ நன்‌ (gd 
சிந்தித்தல்வேண்டும்‌. இந்தத்‌ தேனமுதை அருந்தினவர்‌ ஒரு 
சிலர்தான்‌ என்கின்றார்‌ குமரகுருபரர்‌ பரம சைவசித்தாந்தி 
யாகிய குமர குருபரமுனிவர்‌, வைத்தீஸ்வரன்‌ கோவிலிலுள்ள 
செல்வ முத்துக்குமாரசாமியைப்‌ பாடும்போது - 


“ மெய்கண்ட தெய்வ மித்தெய்வமல்லாற்‌ புவியில்‌ 
வேறில்லை யென்றுணர்த்தியான்‌? 


என்ற அடிகளால்‌ முருகப்பெருமானின்‌ பரத்துவத்தையும்‌ திரு 
வருட்பெருக்கையும்‌ விளக்குகின்றார்‌. 


டாக்டர்‌ ௨. வே, சாமிநாதயைரின்‌ குருவாகிய மகாவித்துவான்‌ 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களை முன்னிலைக்குக்‌ கொண்டுவந்த பெருமை 
திருவாவடுதுறற ஆதீனத்திற்கே யுரியது. இந்த மகாவித்துவான்‌ 
குமரகுருபரர்‌ சரித்திரத்தைச்‌ செய்யுளாகப்‌ பாடியிருக்கின்றாரென்றால்‌, 
குமரகுருபரரின்‌ பெருமை எத்துணை பெருமை வாய்ந்ததென்பதை நாம்‌ நன்கு 
உய்த்துணரலாம்‌. 


குமரகுருபர முனிவர்‌ தாம்‌ வாழ்ந்த காலத்தில்‌ சைவசம 
யத்தைக்‌ குமரி முதல்‌ இமயம்வரை பரப்பினார்‌. அந்தப்பணியை, 
ஸ்ரீ காசிமடத்தின்‌ இருபதாம்‌ தலைவராக வீற்றிருந்து அருளாட்சி 
செலுத்திவரும்‌ ஸ்ரீலஸ்ரீ அருணந்தி தம்பிரான்‌ சுவாமிகள்‌ தொடர்ந்து 
செய்து வருகின்றார்களென்பது உலகறிந்த விஷயமாகும்‌. திரு 
வருளும்‌, குருவருளும்‌ கைகூட்ட, சென்ற திருக்கார்த்திகைத்‌ 


ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள்‌ 431 


திருநாளன்‌ று தவசிரேட்டராகிய இம்முனிவரைத்‌ தரிசிக்கும்‌ 
புண்ணியப்பேறு பெற்றோம்‌. இம்முனிபுங்கவரின்‌ தவக்‌ 
கோலத்தையும்‌, கருணையுள்ளத்தையும்‌, அன்பு ததும்பும்‌ இனிய 
வாசகத்தையும்‌ கண்டுங்‌ கேட்டும்‌ பெருமகிழ்ச்சி யடைந்த 
எமக்கு, இம்முனிபுங்கவரைப்பற்றி ஆறு ஆண்டுகளுக்கு 
முன்னர்‌ வாரணாசியில்‌, சுவாமியவர்களின்‌ அறுபதாவது ஆண்டு 
நிறைவு விழாவின்‌ போது, வித்துவான்‌ ஸ்ரீ சோமசுந்தரத்‌ 
தம்பிரான்‌ அவர்கள தருமபுர ஆதீனத்தின்‌ சார்பில்‌ நிகழ்த்திய 
பேருரையில்‌ ஓர்‌ பகுதி எமது நினைவிற்கு வந்தது. அப்பகுதி 
வருமாறு: 


“மேலும்‌ நடையருப்‌ பெருந்துறவுக்‌ கோலத்தாலும்‌, சீலத்‌ 
தாலும்‌, ஒல்லும்‌ வகையெல்லாம்‌ அறச்செயல்‌ புரியுந்திறத்‌ 
தாலும்‌, சிவஞானம்‌ பரப்பும்‌ சிறப்பாலும்‌ சைவசித்தாந்தம்‌ 
பரப்பும்‌ சால்பாலும்‌, இவர்கள்‌ குமரகுருபரர்‌ எனவே திகழ்‌ 
கின்றார்கள்‌” 


waus கரசிவாசி சுவாமிகள்‌ செய்துவரும்‌ அறப்பணிகளுக் 
கும்‌ கல்விப்பணிகளுக்கும்‌, சிவதொண்டுகளுக்கும்‌ இளவர௬ 
ஸ்ரீ முத்துக்குமாரசாமித்‌ தம்பிராள்‌ சுவாமிகளும்‌, ஸ்ரீவைகுண்டம்‌ 
டி. எம்‌. குமரகுருபரன்‌ பிள்ளையவர்களும்‌, அருந்துணையாகவிருந்து 
பணிசெய்‌ துவருகின்‌ றார்கள்‌. 


தமிழ்ச்‌ சைவ மக்களின்‌ உள்ளத்தில்‌ என்றும்‌ அழியாத 
இடம்பெற்று குமரகுருபர சுவாமிகளின்‌ திருவடிகளை, வாயார 


வாழ்த்தி, மனமாரச்‌ சிந்தித்து, அவர்‌ காட்டிய சிவநெறியில்‌ 
ஒழுகுவதே நாம்‌ அவருக்குச்‌ செய்யும்‌ அஞ்சலியாகும்‌. 


T 


தாயுமானவரின்‌ - பராபரக்கண்ணிகள்‌ 


Couplets in venerable adoration of the 
Omnipotent and Omnipresent 


sung by 
St. THAYUMANAVAR 
23 


Those who have an ardent devotion to God will 
never cease to think about Him and His Supremacy. 
They will always speak about His grace and greatness. 
When they are so immersed in meditating Him, hymns 
in praise will overflow from their loving heart. They 
will dance before Him in ecstacy. They will admire 
His glory and go on pilgrimage to all the temples to 
have His Dharsan. Such acts of love are described as 
the only acts of His devotees in the following song. 


ஆடுவதும்‌ பாடுவதும்‌ ஆனந்தமாக நின்னைத்‌ 
தேடுவதும்‌ நின்னடியார்‌ செய்கை பராபரமே. 


(பொ — உரை) தன்னை மறந்து ஆடுதலும்‌ அன்பினால்‌ 
உருகிப்‌ பாடுதலும்‌ தலங்கள்‌ தோறும்‌ நின்னைத்‌ தேடிச்‌ சேற 
லும்‌ உனது அடியார்களின்‌ செய்கை, 


O....Lord Supreme! To sing in joy, dance in ecstacy 
and to rejoice in worshipping you in all your abodes on 
the earth are the acts of your loving devotees. 


(தொடரும்‌) 


Translated by Sri. K. PALANISAMY. M.A. Lecturer in 
Tamil, Sri- K- G, 5» Arts College, Arulnandi Nagar. 


முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ்‌ 
உரைநடை 
FEO 


பாலகவி வயிநாகரம்‌, 
திரு. வே. இராமநாதன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌, 


தேவகோட்டை. 


(மலர்‌ [6. இதழ்‌ 7-ன்‌ தொடர்ச்சி) 


செம்பொன டிச்சிறு கிண்கிணி யோடு 
சிலம்பு கலந்தாடத்‌ 
திருவரை யரைஞா ணரைமணி யொடுமொளி 
திகழரை வடமாடப்‌ 
பைம்பொ னசும்பிய தொந்தியொ டுஞ்சிறு 
பண்டி சரிந்தாடப்‌ 
பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்டச்‌ 
சுட்டி பதிந்தாடக்‌ 
கம்பி விதம்பொதி குண்டல முங்குழை 
காது மசைந்தாடக்‌ 
கட்டிய சூழியு முச்சியு முச்சிக்‌ 
கதிர்முத்‌ தொடுமாட 
அம்பவ ழத்திரு மேனியு மாடிட 
ஆடுக செங்கீரை 
ஆதி வயித்திய நாத புரிக்குகள்‌ 
ஆடுக செங்கீரை (17) 
சிவந்த பொன்‌ போன்ற திருவடிகளிற்‌ சிறிய கிண்கிணி 


யுடன்‌ சிலம்பு கலந்து ஆடவும்‌, அழகிய இடையில்‌ அரை 
ஞாணுடன்‌ உடைமணியும்‌ ஒளி விளங்குகின்ற அரைவடமும்‌ 


434 குமரகுருபரன்‌ 


ஆடவும்‌, பசுமையான பொன்போலப்‌ பொலிகின்ற தொந்தி 
யோடு சிறிய வயிறு சரிந்தாடவும்‌, பட்டமணிந்த நுதலில்‌ 
விளங்குகின்ற பொட்டுடன்‌ வட்டமான சுட்டி பதிந்து ஆடவும்‌ 
அசைதல்‌ பொருந்திய குண்டலங்களும்‌ குழையணிந்த காது 
களும்‌ துளங்கி ஆடவும்‌, கட்டப்‌ பெற்ற கூழியக்‌ கொண்டையும்‌ 
உச்சிக்கொண்டையும்‌ ஒளியையுடைய முத்தாபரணத்துடன்‌ 
ஆடவும்‌, அழகிய பவழம்‌ போன்ற திருமேனியும்‌ இவற்றுடன்‌ 
சேர்ந்து ஆடவும்‌ செங்கீரை ஆடி அருளுவாயாக! ஆதி வயித்‌ 
தியநாத புரியுள்‌ எழுந்தருளியுள்ள குகப்‌ பெருமானே! செங்கீரை 
ஆடி அருளுவாயாக! 


குழையொடு குழையெதிர்‌ மோதிக்‌ காதணி 
குண்டலம்‌ வெயில்வீசக்‌ 

குழுத விதழ்க்கனி வாயமு தூறிய 
குறுநகை நிலவூர 

முழுவயி ரப்புய வலயமு முன்கை 
முதாரியு மொளிகால 

முத்த மரும்பி யெனக்குறு வேர்வு 
முகத்தி லரும்பியிடப்‌ 

புழுதி யளைந்த பசுந்திரு மேனிப்‌ 
பொங்கொளி பொங்கியெழப்‌ 

புண்டரி கங்கண்‌ மலர்ந்த விழிக்கடை 
பொழியருள்‌ கரைபுரள 

அழகு கனிந்து முதிர்ந்த விளங்கனி 
ஆடுக செங்கீரை 

ஆதி வயித்திய நாத புரிக்குகன்‌ 
ஆடுக செங்கீரை. 18 


குழையோடு குழை எதிர்‌ மோதிக்‌ காதிலே அணிந்திருக்‌ 
கின்ற குண்டலங்கள்‌ வெயிலை வீசவும்‌, குவளைப்‌ பூவை யொத்த 
இதழ்களையுடைய கனிவாயில்‌ அமுதம்‌ ஊறிய சிறிய பற்கள்‌ 
நிலவை வீசவும்‌, முழுதும்‌ வைரம்‌ பதித்த வாகுவலையமும்‌ 


முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்‌ உரை நடை 435 


முன்‌ கைக்‌ கங்கணமும்‌ ஒளியை வீசவும்‌, முத்துக்கள்‌ அரும்பிய 
தைப்‌ போன்று சிறியவேர்வைத்‌ துளிகள்‌ முகத்திலரும்பவும்‌, 
புழுதியில்‌ அளைந்த பசிய திருமேனியிலிருந்து வெளிப்படுகின்ற 
ஒளி புறத்தே பொங்கி எழவும்‌, தாமரை மலர்கள்‌ மலர்ந்ததை 
ஒத்த விழிகளின்‌ கடைகள்‌ பொழிகின்‌ ற கருணை கரை புரளவும்‌, 
அழகு மிகுந்து முற்றிய இளங்கனியை ஒத்தவனே! செங்கீரை 
ஆடி அருளுவாயாக! ஆதி வயித்திய நாத புரிக்குள்‌ “எழுந்‌ 
தருளிய குகனே! செங்கீரை ஆடி அருளுவாயாக! 


(தொடரும்‌) 


* “ஞானகுரு: * 
ஓர்‌ தெய்வீக மாதப்‌ பத்திரிகை 


ரல்‌ அ அண்ணர்‌ 


விசுவாவசு.ஷீ? சிததிரை-மீ' முதல்‌ ஞானகுருவுக்கு 52-ம்‌ ஆண்டு 
நடைபெறுகிறது: மக்களிடையில்‌ தெய்வீக நெறியைப்‌ பரப்புவதும்‌, 
தமிழையும்‌ ஹிந்து தார்மீகக்‌ கோட்பாடுகளையும்‌ வளர்ப்பதும்‌ ஞான 
குருவின்‌ பிரதான குறிக்கோள்‌, ஹிருஷிகேஷ்‌, சுவாமி சிவானந்தர்‌, 
காஞ்சஙகாடு, சுவாமி ராம்தாஸ்‌- இவர்களின்‌ அறவுரைகள்‌, ஜன்ம 
ராசிப்பலன்‌, நீதிக்‌ கதைகள்‌, கட்டுரைகள்‌ முதலியவை தாங்கி பீரதி 
மாதமும்‌ முதல்‌ தேதியில்‌ வெளிவரும்‌. மாதிரி பிரதிக்கு 80 நயா 


பைசா M. O. செய்க. 
ஆசிரியர்‌ :- “*அத்யாத்மரத்ந?” 


ஸ்ரீ S. G. இராமலிங்கம்‌, B. A., 
ஜோதிஷர்‌, இரஜ்யோகி சொற்பொழிவாளர்‌, 


வருடச்‌ சந்தா உள்நாடு ரூ. 8. வெளி நாடு ரூ. 4. 
மானேஜர்‌, 
“£ ஞானகுரு ?” காரியாலயம்‌, 


65-A, கான்‌ பாளையம்‌. 1-வது தெரு, 


மதுரை-9 (South India). 


a 
திருச்செந்திலாண்‌ டவன்‌ துணை 


திருவாசக அநுபூதி உரை* 
(சீகாழித்‌ தாண்டவராயர்‌ அவர்கள்‌ இயற்றியது) 


திருச்சிற்றம்பலம்‌ 
திருச்சதகம்‌ — எட்டாம்‌ கொத்து 


இனி எட்டாங்கொத்து, பெற்றோர்‌ பயன்போலப்‌ பெறக்‌ 
கிடைத்ததில்லை யெனப்பேரின்‌ பவ வாக்குக்கொடுக்கும்‌ சிவசத்தி 
யனுபூதி. இனி, திருவடி கண்டிறந்தும்‌, பிறவாது பிறந்தாலும்‌, 
பேரின்பம்‌ பெறுந்‌ தன்மையைக்‌ கூறும்‌ திருவருள்‌ விநியோக 


மாவன்‌ ;—- 


வேண்டு நீன்க ழற்க ணம்பு பொய்மை தீர்த்து மெய்மையே 
ஆண்டு கொண்டு நாயி னேனை யாவ வென்ற Gaps 
பூணடுகொண்‌ டடிய னேனும்‌ போற்றி போற்றி யென்று மென்று 
மாண்டு மாண்டு வந்து வந்து மன்ன foror ணங்கவே. 


(இ-ள்‌). அடியேன்‌ வேண்டுவது திருவடிக்கன்பு தவிர 
வேறு பொருளில்லை; கருணை செய்து என்‌ மலபோதப்‌ பொய்‌ 
யைக்‌ கெடுத்து அருளின்பமாக, நாயான என்னை, அருளாக்கித்‌ 
திருவடியில்‌ சேர்த்த நாதனே! அடிமை எக்காலமும்‌ ஆனதால்‌ 
இரட்சிக்க! இரட்சிக்க! இதன்றியும்‌ இச்சகத்தில்‌ பிறப்பிறப்‌ 
புளனாய்‌ வந்தாலும்‌, இறவாத பேரின்பம்‌ பெறும்‌ அடிமைப்‌ பணி 
செய்ய அருள வேண்டும்‌ என அருளியதைக்‌ காண்க. 


* இவ்வரிய நூலைப்‌ பதிப்பித்த செனனை-திருவான்மியூர்‌. மகா 
மகோபாத்தியாய டாக்டர்‌ ௨. வே சாமிகாலையர்‌ அவரகள்‌ நூல்‌ நிலையத 
தாரின அனுமதி பெறறு இது வெளியிடப பெறுகினறது இதன்‌ வீலை 
சூ. 18/- டே நால நிலையததில இடைககும்‌, 20% கழிவு உணடு. 


a 
சிவ சிவ 


தில்லை வாழந்தணர்‌ படிக்காசு நிதி சேமவைப்பு 
ரூபா. 7000/- 
———À. 


தென் தமிழ்ப்‌ பயனாவுள்ள திருத்தொண்டத்‌ தொகையில்‌ 
“தில்லைவாழந்தணர்‌ தம்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌” என்று சுந்தர 
மூர்த்தி சுவாமிகளால்‌ பாடப்பெற்ற பெருமையுடையவர்களும்‌, 
* நீற்றினால்‌ நீறைந்த கோல நிருத்தனுக்குரிய தொண்டாம்‌ பேற்றினார்‌”, 
* அங்கணர்‌ கோயில்‌ உள்ளா அகம்படித்‌ தொண்டு செய்வார்‌” 
* அருமறை நான்கினோடு ஆறங்கமும்‌ பயின்று வல்லார்‌' 
* திருநடம்‌ புரிவார்க்கு ஆளாம்‌ திருவினாற்‌ சிறந்த சீரார்‌” 
“உறுவது நீற்றில்‌ செல்வம்‌ எனக்‌ கொளும்‌ உள்ளம்‌ மிக்கார்‌” 
* பெறுவது சிவன்பால்‌ அனபாம்‌ பேறெனப்‌ பெருகி வாழ்வார்‌” 
* தானமும்‌ தவமும்‌ வல்லார்‌,” 
“ஞானமே முதலா நான்கும்‌ நவையறத்‌ தெரிந்து மிக்கார்‌”, 
* செம்மையால்‌ தணிந்த சிந்தைத்‌ தெய்வ வேதியர்கள்‌ ஆருர்‌ மும்மை 
i ஆயிரவர்‌ * 
என்று சேக்கிழார்‌ சுவாமிகளால்‌ திருத்தொண்டர்‌ புராணத்துப்‌ 
புகழ்ந்தோதப்‌ பெற்றவர்களும்‌, 
சிற்பர வியோம மாகும்‌ திருச்சிற்றம்‌ பலத்துள்‌ நின்று 
பொற்புடன்‌ நடஞ்செய்கின்ற பூங்கழல்‌ போற்றி” 
வாழ்பவர்களுமான தில்லை வாழந்தணர்களில்‌, சித்சபையில்‌ 
ஸ்ரீமந்‌ நடராஜ மூர்த்திக்கு நித்தியப்படி பூசை முறைபார்க்கும்‌ 
தில்லைவாழ்ந்தணர்‌ ஒருவருக்குப்‌ படிக்காசுஅளித்தற்‌ பொருட்‌ 
டுத்‌ திருப்பனந்தாள்‌ ஸ்ரீ காசிமடத்து அதிபர்‌ ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி 
அருள்நந்தித்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்களால்‌ இத்தருமம்‌ நிறுவப்‌ 
பெற்றது. இது தில்லைவாழந்தணர்‌ படிக்காசு HE எனப்‌ பெயர்‌ 
பெறும்‌. 


438 குமரகுருபரன்‌ 


2. இதற்குரிய சேமவைப்பு ரூ. 7000/- ரூபா ஏழாயிரம்‌, 
இத்தொகை கும்பகோணம்‌ ஸ்‌$டட்‌ பாங்க்‌ ஆப்‌ இந்தியா - இல்‌ 
ஆண்டுதோறும்‌ 7% வட்டி தரக்கூடிய நிலையான முதலீடு ஆக 
முதலீடு செய்யப்பெற்றுள்ளது. (பிக்சட்‌ டிபாசிட்‌ நெ. ஏ. 
427224- ரூ. 7000-5 வருஷம்‌ - தேதி 28-6-65)இது நம்மாலும்‌ 
நமக்குப்‌ பின்‌ உரிமையுள்ளவர்களாலும்‌ பரிபாலனம்‌ செய்யப்‌ 


பெற்று வரும்‌. 


3. இம்முதற்‌ பொருளினின்று ஆண்டுதோறும்‌ கிடைக்‌ 
கும்‌ வட்டி வருமானத்தில்‌ இத்தருமத்தை நடத்துவதற்குரிய 
நிர்வாகச்‌ செலவுகள்‌ வகையறா போக எஞ்சிய தொகையில்‌ 
நாடோறும்‌ ரூபா ஒன்று வீதம்‌ சிதம்பரத்தில்‌ சித்சபையில்‌ 
ஸ்ரீ நடராஜ மூர்த்திக்கு நித்தியப்படி பூசை முறை பார்க்கும்‌ 
தில்லைவாழந்தணர்‌ ஒருவர்க்குப்‌ படிக்காசு அளிக்கப்பெறும்‌. 
எஞ்சிய தொகை நம்‌ யுக்தம்போல்‌ தில்லைவாழந்தணர்களுக்கு 
இனாம்‌ அளிக்கப்‌ பயன்‌ படுத்தப்பெறும்‌. 


4. இவ்வட்டி வருமானம்‌ வேறு எந்த முறையிலும்‌ பயன்‌ 
படுத்தப்‌ பெறமாட்டா து. 


5. இம்முதற்‌ பொருள்‌ திருப்பி அளிக்கப்பெற்றதும்‌, 
அதிக வட்டிவரக்கூடிய அரசியல்‌ கடன்தாள்களில்‌ முதலீடு 
செய்யப்பெறும்‌. இம்முதற்‌ பொருள்‌ நம்பேரிலும்‌ நமக்குப்‌ பின்‌ 
உரிமையுள்ளவர்கள்‌ பேரிலும்‌ இருந்துவரும்‌. 


ரபா தில்லைச்‌ சிற்றம்பலம்‌ மேய 
செல்வன்‌ கழல்‌ஏத்தும்‌ செல்வம்‌ செல்வமே. 


டட i (Sd.) Kasivasi ehulkandi Tambizan 


Registered at Tiruvidamarudur Sub Registrar's Office on 30-6-65 
as No. 30 of 1965 of Book No. 4, Volume 53 pages 3 to 8. 


442 குமரகுருபரன்‌ 


தோற்றும்‌? சாவும்‌ வாழ்வும்‌ பிறப்பும்‌ இறப்பும்‌ இன்பமும்‌ 
துன்பமும்‌ என்பனவும்‌ இன்னோரன்ன பிறவும்‌ இரட்டைகள்‌ 
(“துவந்தூவங்கள்‌”?) எனப்படும்‌, இவை உயிர்க்கு இயல்பு 
இறைவிக்கு இறையும்‌ இல்லை. அப்படியாயும்‌ இறைவிக்குச்‌ 


சினம்‌ உண்டாவது ஏன்‌? 


உலகியலையொட்டி, உணர்வே உருவாய உத்தம மகா 
சத்திக்கும்‌ அவ்வியலை யேற்றிக்கூறுவது பாவலர்‌ பழக்கம்‌, 
எல்லாச்‌ செயலுக்கும்‌ இறைவி அன்றோ காரணி? காரணியின்‌ 
ஆணையின்‌ றிக்‌ கடுகளவு 5 உலகியல்‌ காரியப்படாது. அவள்‌ 
நடத்த நடக்கும்‌ உலகில்‌ அவள்‌ நடையே நண்ணும்‌. எங்கும்‌ 
எல்லாம்‌ சிவசத்தி முத்திரையே, 


“Gayi காரணத்தால்‌ எல்வுலகில்‌ எத்திறமும்‌ 
மாதேயும்‌ பாகன்‌ இலச்சினை யே--”' 


சத்தியின்‌ வண்ணமே சிவத்தின்‌ வண்ணம்‌. 


“ பொன்னிறம்‌ கட்டியினும்‌ பூணினும்‌ நின்றாற்போல்‌ 
அந்நிறம்‌ அண்ணலும்‌ அம்பிகையும்‌--செந்நிறத்தள்‌ 
எந்நிறத்த ளாய்‌இருப்பள்‌? எங்கள்‌ சிவபதியும்‌ 
அந்நிறத்தனாய்‌ இருப்பன்‌ ஆங்கு.” 

சிவலிங்கத்தின்‌ தத்துவம்‌ போலிகட்கு விளங்குமோ? 


** அவளால்‌ வந்த ஆக்கம்‌இள்‌ வாழ்க்கையெல்லாம்‌ 
இத்தையும்‌ அறியார்‌ பீடலிங்கத்தின்‌ இயல்பும்‌ ஓரார்‌.” 
என்பனவற்றால்‌ இதனையும்‌ அடக்கிக்‌ கொள்ளல்வேண்டும்‌. 


இங்கு ஒன்று கருத்திற்‌ கொள்ளத்‌ தக்கதுண்டு. அதாவது, 
நாம்‌ கருவிகரணங்களாலும்‌ சாங்கம்‌ உபாங்கங்களாலும்‌ செய்யு 
மவைபோல இறைவனும்‌ செய்கின்றான்‌ எனக்‌ கொள்ளல்‌ 
கூடாது. அவன்‌ யாது செய்யினும்‌ கரணத்தாற்‌ செய்தல்‌ 
இல்லை. சங்கற்ப மாத்திரத்தாற்‌ செய்பவன்‌. அச்சங்கற்பமும்‌ 
மனத்தால்‌ நினைக்கும்‌ அஃது அன்று. அறிவால்‌ அறியும்‌ 
அதுவே ஆண்டவனது சங்கற்பம்‌. அவனுக்கு அறிவே உருவம்‌ 
அவ்வறிவே எல்லாவற்றையும்‌ செய்யுங்‌ கரணம்‌, அக்கரணத்‌ 


தில்லைச்‌ சிவகாமியம்மை யிரட்டைமணிமாலை 443 


தால்‌ அன்றி மற்று எக்‌ கருவியாலும்‌ செய்ய வேண்டாத இயல்‌ 
பினன்‌; அக்கரணம்‌ ஆகிய சத்தியால்‌ தான்‌ அவன்‌ தன்‌ செய 
லனைத்தும்‌ செய்கின்றான்‌. அதையே “சத்தி சங்கற்பம்‌” என்பர்‌ 
உணர்ந்தோர்‌. அதனைச்‌ சிவஞான சித்தியார்‌ “அருட்‌ கிரியை” 
என்கின்றது, 


** அனிறருட்‌ கிரியை தன்றால்‌ ஆக்குவன்‌ அகிலம்‌ எல்லாம்‌ ” 
(சூ. 1. திருவிருத்தம்‌ 63) 


“ ரிபான்மை நீலாதிவன்னம்‌ பொருந்திடப்‌ பளிங்கவற்றின்‌ 

தன்மையாய்‌ நிற்குமாபோல்‌ சத்திதன்‌ பேதம்‌எல்லாம்‌ 

நின்மலன்‌ ருனாய்த்‌ தோன்றி நிலைமை ஒன்றாயேநிற்பன்‌ 

முன்னருட்சத்தி தன்பால்முகிழ்க்கும்‌ தான்முளையான்‌ அன்றே.” 
என்ற அந்நூலின்‌ திருவிருத்தத்தில்‌, தன்‌ சத்திமுகிழ்த்தலும்‌ 
தான்‌ முளையாமையும்‌ கூறும்‌ சார்பில்‌, தன்‌ சத்தியின்‌ பேத 
மெல்லாம்‌ தானாய்த்‌ தோன்றும்‌ நிலையும்‌, அப்பேதம்‌ அவன்கண்‌ 
இல்லாத ஒருமை நிலையும்‌ உணர்த்தப்பட்டன, படவே, சத்தி 
யின்கண்‌ சினம்‌ முதலியன தோன்றின எனக்‌ கூறல்‌ நம்பால்‌ 
தோன்றுதல்‌ போல வைத்துக்‌ கூறுவதாகாது. அறிவால்‌ 
நிகழ்த்தும்‌ காரண நிலையில்‌ வைத்துக்‌ கூறுவதாகும்‌. ஆகவே 
சிவனிடத்தும்‌ சத்தியினிடத்தும்‌ நம்செயலை ஏற்றிக்‌ கூறி அப 
சாரப்‌ படலாகாது. திருக்கோயில்களில்‌ தி ருப்பள்ளியறை 
நிகழ்ச்சியைக்‌ காரண ரூபத்தில்‌ வைத்துக்‌ கருதுவதே அறி 
வாகும்‌. அதுதான்‌, உலகியலாகிய காரிய ரூபத்தை விளைப்பது. 
இப்படியே மற்றையவற்றையும்‌ ஆய்ந்தறிந்து கொள்ளல்‌ 
வேண்டும்‌. கணவனும்‌ மனைவியும்‌ அடையும்‌ ஊடல்‌ எப்படியோ 
அப்படியே இறைவனும்‌ இறைவியும்‌ ஊடல்‌ அடைவதாகக்‌ 
கருதுதல்‌ மடமை. காரண ரூபத்தில்‌ வைத்துணர்தலே அறி 
வாகும்‌. இந்நினைவொடு நோக்குங்கள்‌ இச்‌ செய்யுளை :— 


“ நங்காய்‌ திருத்தில்லை நன்னுத லாய்நுதல்‌ நாட்டம்‌ஓத்துன்‌ 
செங்காவி யங்கண்‌ சிவப்பதென்‌ 6னசெழுங்‌ கங்கையைநீன்‌ 
பங்காளர்‌ நின்னைப்‌ பணியுமப்‌ போதுகைப்‌ பற்றிமற்றென்‌ 
தங்காய்‌ எழுந்திரென்‌ GOAL கேது நலையெடுப்பே, ” 


444 குமரகுருபரன்‌ 


இப்பாட்டிலே உள்ள பணிவுக்குமட்டும்‌ இம்மாலையின்‌ 12, 16, 19 
ஆம்‌ பாக்களில்‌ ஒப்புமையாகக்‌ கொள்ளும்‌ பகுதி உண்டு. 


* பெண்மதி என்படுமோ அச்சிறுநுதற்$க ’ (12) 
என்றது தில்லைவாணி முடிக்‌ கங்கையைக்‌ குறித்தது. 


* நாளிற்‌ பதித்த மதித்தழும்புக்குச்‌ சரி எம்பிரான்‌ 
தோளிற்‌ பதித்த வளைத்தழும்பே ” (16) 
என்றதில்‌, மதித்தழும்பு தாளிற்‌ பதித்தமை இறைவன்முடி 
இறைவிதாளில்‌ விழுந்து பணிந்து படிந்தபொழுது பதிந்ததைக்‌ 
குறித்தது. 
* பிள்ளைப்‌ பிறைநாறுஞ்‌ சீறடியெம்‌ பேதாய்‌ * (19 
என்றதும்‌ அதுவே. 


புலவர்க்கு விருந்தாகச்‌ சில சொல்லை ஆராய்குதும்‌, 
“நங்கை” என்றது உளப்பாட்டு முறையில்‌ அமைந்த பெயர்ச்‌ 
சொல்‌. எங்கை என்றது தன்மைக்கும்‌ நுங்கை என்றது முன்‌ 
னிலைக்கும்‌ தங்கை என்றது படர்க்கைக்கும்‌ உரிய சொற்கள்‌. 
என்கை எம்கை எனவும நுன்கை நுங்கை எனவும்‌ தன்கை 
தம்கை எனவும்‌ பிரித்து ஒருமைக்கும்‌ கொள்ளலாம்‌. பன்மைக்‌ 
கும்‌ கொள்ளலாம்‌, நங்கை என்றதை அங்கனம்‌ கொள்ளல்‌ 
இயலாது. நம்‌ கை என்று (முன்னிலையையும்‌ படர்க்கையை 
யும்‌ உளப்படுததுக்‌ கூறுமிடத்து) ஆறாம்‌ பன்மையில்‌ அமைந்‌ 
ததே அது. இது விளியேற்பது பொருந்தாது. “அவர்களே” 
என விளிக்கும்‌ இக்காலத்தில்‌ இது பொருந்தாது போமோ? 
எங்காய்‌ நுங்காய்‌ என விளியாதது ஏனோ? “தங்கை?” என்னும்‌ 
படர்க்கைப்‌ பெயர்‌ “தங்காய்‌” என விளிக்கப்படுகின்‌ றதை இப்‌ 
பாட்டிலும்‌ காண்கின்றோம்‌. அது தந்த என்றது தந்தாய்‌ என்று 
விளித்தல்‌ போலும்‌ பிழைத்து. தந்தை, நுந்தை, எந்தை என்‌ 
பனவும்‌ இவைபோல்வன. விளியில்‌ எந்தாய்‌ எனலாம்‌. நுந்தாய்‌ 
தந்தாய்‌ எனலாமோ? நுன்னப்பனே தன்னப்பனே என விளித்‌ 
தல்‌ தமிழ்ச்‌ சொல்லமைதியை விளித்தலேயாகும்‌. எங்கையே 
எனல்‌ பொருந்தும்‌. நுன்புறவியே தனபுறவியே என விளிக்க 
லாமோ? காலத்தால்‌ தன்புறத்‌$த பிற்ததல்‌ பற்றித்‌ தனக்கு 


தில்லைச்‌ சிவகாமியம்மை யிரட்டைமணிமாலை 445 


இளையாளைப்‌ “புறவி”£ எனல்‌ உலக வழக்கு, செய்யுளிலும்‌ 
பாவலர்‌ அதைக்‌ கொண்டனர்‌. இன்றும்‌ *என்புறவி” எனப்‌ 
பெண்டிர்‌ வழங்குதல்‌ உண்டு. நம்பி” என்பதும்‌ எம்பி, நும்பி, 
தம்பி என்பவற்றின்‌ இனம்‌ ஆன சொல்லே. நம்பியும்‌ நங்கை 
யும்‌ ஆகிய இருசொல்லும்‌ ஆடவரிற்‌ சிறந்தோன்‌ பெண்டிரிற்‌ 
சிறந்தாள்‌ என்னும்‌ பொருளனவாகக்‌ கொள்ளப்படுகின்றன. 
“என்பான்‌” என்ற சொல்லின்‌ பொருளாக என்று சிறப்பித்துச்‌ 
சொல்லப்படுவான்‌ என்று கூறப்படுதல்‌ புலவர்க்குத்‌ தெரியும்‌. 
அன்னதொரு பெற்றிமை தோன்றுதலால்‌ தான்‌, அச்சிறப்‌ 
புரிமை தோன்ற “நம்பி” என்றும்‌ “நங்கை?” என்றும்‌ வழங்கும்‌ 
உலகம்‌, 

“ நம்பியைக்‌ காண நங்கைக்‌ காயிரம்‌ நயனம்‌ வேண்டும்‌ ’ 
என்றதில்‌ நம்‌ தம்பி நம்‌ தங்கை என்று பொருள்‌ கொள்ளல்‌ 
ஆமோ? சொற்றோற்றமும்‌ அச்சொற்களை வழங்கும்‌ உலக 
வழக்கமும்‌ எத்திறத்திலும்‌ ஒன்றுபடுதல்‌ அரிதே, தன்பின்‌ - 
தம்பின்‌, நுன்பின்‌ - நும்பின்‌, என்பின்‌ - எம்பின்‌ என்பவை 
தம்பி நும்பி எம்பி என மருவின. நம்பின்‌ என்றது நம்பி 
என்று மருவிற்று. அது “புருடோத்தமன்‌” என்னும்‌ பொருட்‌ 
டாயிற்று. சிறப்பு இருந்தால்‌ அன்றி ஒருவனை உலகம்‌ “நம்பி” 
எனவும்‌ ஒருத்தியை “நங்கை?” எனவும்‌ பிறப்புரிமை தந்து 
வழங்காது. 

* எம்பியை ஈங்குப்‌ பெற்றேன்‌ என்னெனக்‌ கரியதென்றான்‌' (1760) 
எனச்‌ சீவகன்‌, நந்தட்டனைக்‌ குறித்துச்‌ சொன்னதாகத்‌ திருத்‌ 
தக்க தேவர்‌ பாடினார்‌. எம்மனை ( - அன்னாய்‌) 315. எம்மனை 
(- எம்‌ இல்லாளே) வருக 327. எம்மனைமார்‌, நும்மனைமார்‌ 
( — எம்முடைய தாய்மார்‌ நும்முடைய தாய்மார்‌) 425. என்பவை 
அவர்‌ வாக்கே. இதில்‌ “மார்‌” என்பது *மகார்‌' என்றதன்‌ மரூஉ. 
இது பன்மை. *மகன்‌” என்னும்‌ ஒருமையும்‌ “மகள்‌” என்னும்‌ ஒரு 
மையும்‌ முறையே “மான்‌” மாள்‌” என மருவி வழங்குகின்றன. 


* எம்மானே தோன்றினாய்‌ என்னை ஒளித்தியோ ? (1801) 


என்றதில்‌, “மகன்‌” என்றது “மான்‌” என்று மருவியதறிந்து 
“என்‌ பிள்ளாய்‌” என உரைத்த நச்சினார்க்கினியரது நுண்‌ 


446 குமரகுருபரன்‌ 


மாணுழை புலச்‌ சிறப்பைப்‌ போற்றுதல்‌ வேண்டும்‌, சொல்‌ 
லாராய்ச்சியில்‌ அவர்‌ திறம்‌ பிறரிடங்‌ காண்டல்‌ அரிது. 
“ஏட்டைப்பட்டு' (1552) என்றதற்கு அவரெழுதிய உரை பெரிது 
வியக்கற்பாற்று. 


இச்சிவகாமியம்மை யிரட்டைமணிமாலைப்‌ பாடலினுரை:- 
நங்கையே, திருத்தில்லை நாயகியே, உன்‌ மணாளனது நெற்றிக்‌ 
கண்ணெருப்பை ஒத்து உன்‌ செங்காவிச்‌ சீர்க்கண்‌ சிவந்து 
சினத்தைத்‌ தோற்றுவது ஏன்‌? உன்னை இடப்பங்கில்‌ வைத்தா 
ளும்‌ இறைவர்‌ உன்னைப்‌ பணிந்து ஊடலைத்‌ தீர்க்கும்‌ பொழுது, 
அவர்‌ முடிமேல்‌ இருக்கும்‌ கங்காதேவியின்‌ கைப்பற்றி என்‌ 
தங்கையே எழுந்திரு என்று சொன்னால்‌, அவளுக்குத்‌ தலை 
நிமிர்வு ஏது? 

இதன்‌ கருத்தை விளக்க வேண்டுவதில்லை. தலையெடுப்பு 
என்பது செருக்குக்கு அறிகுறி. தலையிறக்கம்‌ அதன்‌ மறுதலை. 
தலையையெடுத்தல்‌ தலையை இறக்கல்‌. 

பிரபுலிங்க லீலையில்‌ “ஆதிபகவன்‌ தனதூடல்‌ தணிப்பான்‌ 
பணிய அவ்விறைவன்‌, பாதம்‌ இறைஞ்சுமதற்கும்‌ நெற்றிப்‌ 
பகையும்‌ அல்குற்‌ பகையும்‌ ஆம்‌, சீதமதியும்‌ அரவும்‌ விழுஞ்‌ - 
செயற்கும்‌ உவகை செயாமல்‌ அலைமாது பணியுமதற்கு மன 
மகிழும்‌ உமையை வணங்குவாம்‌.” என்று சிவப்பிரகாசர்‌ பாடி 


யருளியதை இங்கு நினைக்க. 


(தொடரும்‌) 


உ 


திருச்செந்திலாண்டவன்‌ துணை 
௮௮ “குமரகுருபரன்‌” Re 
திங்கள்‌ வெளியீட்டின்‌ சந்தா நேயர்களுக்கு ஓர்‌ அறிவிப்பு: 
தனிப்பிரதி (உள்‌ நாடு) 0-13 ந. பை. 


வருடச்‌ சந்தா ரூ. 1-50 ந, பை. 
வெளி நாடு | 5 ஷிலிங்‌ அல்லது 
வருடச்‌ சந்தா ரூ. 3-25 ந. பை. 


நிர்வாக ஆசிரியர்‌. 


திருமந்திரம்‌ TIBUMANTIBAM 


ஐந்தாம்‌ தந்திரம்‌ Tantra the Fifth 


டாக்டர்‌, திரு, பா, நடராசன்‌ அவர்கள்‌ M. A, D. Litt., 
Member, Legislative Assembly, 
MADRAS-31. 


——Ó 


மலர்‌ 16. இதழ்‌ 8-ன்‌ தொடர்ச்சி 


Sariya in Kriya Path leadeth to everlasting bliss 


கிரியை யுட்‌ சரியை பாசவினையைக்‌ கெடுத்து 
இறவாத இன்பத்தைக்‌ கொடுக்கும்‌ 
83. திருமன்னும்‌ சற்புத்திர மார்க்கச்‌ சரியை 
உரு மன்னி வாழும்‌ உலகத்தீர்‌ கேண்மின்‌! 
௧௬ மன்னு பாசம்‌ கைகூம்ப,த்‌ தொழுது 
இரு மன்னும்‌; நாடோறும்‌ இன்புற்றிருந்தே. 
Hearken Thou! O, worldly creatures that human 
form assume! 
Be steadfast in thine worship of the Lord 
In the sariya way the Kriya Path prescribes; 
Then shalt the primordial Pasa lie prostrate, 
And for thou live in unending bliss for ever. 


மானிட வடிவங்கொண்டு உலகியலில்‌ தோய்ந்து கிடப்ப 
வர்களே, கேளுங்கள்‌! பேரின்ப நலம்‌ தருகின்ற சற்புத்திர 
மார்க்கத்துள்ளே சொல்லப்படும்‌ சரியை முறை பற்றி இறைவனை 
நிலையாகத்‌ தொழுதிருங்கள்‌. அப்பொழுது, கருவிலே பிணித்த 
பாசவினை கைகுவித்துத்தாழும்‌. பின்னர்‌, இறவாப்‌ பெரு வாழ்‌ 
வைப்‌ பெற்று என்றும்‌ இன்பத்தில்‌ திளைத்திருப்பீர்கள்‌, 


448 குமரகுருபரன்‌ 


The Ways of Dasamarga 
தாசமார்க்க நெறி இன்னதெனல்‌ 


84. எளிய நல்‌ தீபமிடல்‌ மலர்‌ கொய்தல்‌, 
அளிதின்‌ மெழுகல்‌, அதுதூர்த்தல்‌, வாழ்த்தல்‌, 
பளிமணி பற்றல்‌, பன்‌ மஞ்சனமாதி 
தளிதொழில்‌ செய்வது தான்‌ தாசமார்க்கமே. 


Gently light the lamp, 

Gather the flowers fragrant, 

Humbly paste the holy floor, 

Tenderly sweep it, 

Sing the Lord's praise, 

Count the crystal beads, 

Anoint in many ways, 

And perform the diverse acts of icon worship. 


பணிவொடு விளக்கேற்றல்‌, மலர்‌ எடுத்தல்‌, கனிவொடு 
தரை மெழுகல்‌, அதனைப்பெருக்கல்‌, தோத்திரங்களைப்‌ பாடுதல்‌, 
பளிங்குமணி எண்ணிச்‌ செபித்தல்‌, பல்வகை அபிடேகங்களைச்‌ 
செய்தல்‌-இன்னவன்ன திருக்கோயில்‌ தொண்டு செய்வதே தாச 
மார்க்கத்தின்‌ பண்புகளாகும்‌. 
குறிப்புரை: பின்‌ வரும்‌ சிவஞான சித்தியார்‌ செய்யுள்‌ ஒப்புகோக்கற்பால.து: 


தாதமார்க்கஞ்‌ சாற்றிற்‌ சங்கரன்றன்‌ கோயில்‌ 
தல மலகிட்டு இலகு திரு மெழுக்குஞ்‌ சாத்திப்‌ 
போதுகளுங்‌ கொய்து, பூந்தார்‌ மாலைகண்ணி 
புனிதற்குப்பல சமைத்துப்‌ புகழ்ந்து பாடித்‌ 
தீதில்‌ திருவிளக்கிட்டு த்திருநந்த வனமுஞ்‌ 
செய்து திருவேடங்‌ கண்டா லடியேன்‌ செய்வது 
யாது பணியீரென்று பணிந்தவர்‌ தம்‌ பணியும்‌ 
இயற்றுவதிச்‌ சரியை செய்வோர்‌ ஈசனுலகிருப்பர்‌. 
சித்தியார்‌ சுபக்கம்‌, சூத. 8 அதி, 2, செய்‌, 19, 
வரி: 3 பளிமணி பறறல்‌ என்பதறகு பள்ளி அறையின்‌ மணி அடித்தல்‌ 
என்று பொருள்‌ கொள்வாருளர்‌, இதறகு நூறகளில்‌ ஆதாரமில்லை, ஓசை 


திருமந்திரம்‌ ஐந்தாம்‌ தந்திரம்‌ 449 


உபசாரங்கள்‌, மூன்று, Hig, ஏழு, பத்து, பன்னிரண்டு, பதினாறு, பதி 
னெட்டு, முப்பத்தாறு எனதந்திர நூற்களுள்‌ குறிக்கப்படுகின்‌ றன. 
இதில்‌ மணி அடித்தல்‌ கூறப்படவில்லை, ஜபவிதிகளில்‌ பளிஙகு மணி எண்‌ 
ணுதல்‌ குறிக்கப்பட்டுள்ளது. விரிவு, Principles of Tantra by Aruthur 
Avalon என்ற நூலில்‌ காண்க, பக்‌.1164-72, 


Hold fast to the Sariya Path; all doubts within 
thee will vanish 


சரியை நெறியே நெறியென்று கொள்‌ ளூமின்‌; 
ஐயங்கள்‌ அனைத்தும்‌ அகலும்‌ 


83. அது இது ஆதிப்பர மென்று அகல்வர்‌; 
இது வழி என்று அங்கு இறைஞ்சன ரில்லை; 
விதி வழியே சென்று, வேந்தனை நாடும்‌; 
அது இது நெஞ்சில்‌ தணிக்கின்ற வாறே, 


This the Primal Being, that the Primal Being 
Thus in doubt tossed, 

Away they moved farther and farther from It; 
They wot not this the true Path, 

And worshipt not; 

Thou do pursue this appointed way, 

And seek the King of Kings 

That, of truth, shall quell 

All doubts within thee swell. 


ஆதிப்பரம்‌ பொருள்‌ அதுவோ, இதுவோ என்று மயங்கி, 
காணாது போய்‌ விடுகின்றனர்‌. சரியை நெறியே நெறி என்று 
உறுதியாக்‌ கொண்டு, இறைவனை நாடுகின்றாரில்லை; நூற்கள்‌ 
வகுத்த இவ்வழியே சென்று இறைவனை நாடுங்கள்‌; அப்‌ 
பொழுது, அதுதான்‌ பரமன்‌, இதுதான்‌ பரமன்‌ என்ற ஐயங்க 
ளெல்லாம்‌ அடங்கி விடும்‌, 


450 குமரகுருபரன்‌ 


All worship by yogis and Celestial Beings 
ultimately resolveth into Sariya 
யோகியரும்‌ தேவரும்‌ வணங்கும்‌ முறையெல்லாம்‌ 
சரியையில்‌ முடிகின்றது 
86. “அந்திப்பன்‌ திங்கள்‌, அதன்பின்பு ஞாயிறு 
சிந்திப்பன்‌”” என்றும்‌ ஒருவன்‌ செறிகழல்‌ 
வந்திப்ப, வானவர்‌ தேவனை நாடோறும்‌ 
வந்திப்ப தெல்லாம்‌ வகையின்‌ முடிந்ததே. 


“I meditate on the Moon, the Nadi on the left, 
I shift on to the Sun, nadi on the right” 
-The worship the yogins thus at the feet of the 
One performeth 
And the worship the celestial Being daily to the 
Lord offereth, 
~All this but resolveth into the Path of Sariya, 
ultimate. 


“சந்திர நாடி யெனப்படும்‌ இடகலையில்‌ தியானத்தைப்‌ 
பொருத்துவேன்‌; பின்‌ சூரிய நாடி எனப்படும்‌ பிங்கலையில்‌ 
தியானம்‌ செய்வேன்‌?” என்று சொல்லி ஒப்பற்ற பரம்பொருளை 
யோகியர்‌ வணங்குவதும்‌, விண்ணகத்தேவர்கள்‌ நாளும்‌ இறை 
வனை வணங்குவதும்‌-எல்லாம்‌ இறு தியில்‌ சரியை நெறிபிலேயே 
அடங்குகின்‌ றது, 

(தொடரும்‌) 


Ohi 
oc 
b 


12 Xj i x [pan IR HX] HH XY. €ir XING MY i XIX (b Xi x x|xa xir x v.i xr IK (b XE (t) CO (f 
go Soe i go els 82 eo ego, 1585 e 

XX Ux (x படு Kia DK» DAA DAS DAWES x XIX Oxia Waals Orla Wla Orin Grea Waa UU 
E 

n 


sb : e Red 
. திருவண்டப்‌ பகுதி 
கைகளைக்‌ 


திரு. சா, ப, சபாரத்தினம்‌, எம்‌.ஏ, பி. எல்‌. சி, 


மலர்‌ 16. இதழ்‌ 8-ன்‌ தொடர்ச்சி 
இனி அடிகளார்‌ இறைவன்‌ எளிவந்து தம்மை ஆட்கொண் 
டருளிய பெற்றியை இத்திருவண்டப்‌ பகுதியில்‌ பன்முறையும்‌ 
விதந்து கூறுகின்றார்‌. அங்ஙனம்‌ விதந்து கூறுமிடத்தும்‌ 
செம்மொழிச்‌ செல்வரின்‌ சீரிய இன்பநிலை ஒளிர்கின்‌ றது. 
© அண்டப்பகுதியின்‌ உண்டைப்‌ பிறக்கம்‌ ” 
என்பது தொடங்கி, 
“ பெண்‌ ஆண்‌ அலி எனும்‌ பெற்றியன்‌ காண்க ”” 
என்பது முடிய இறைவனின்‌ பெருமைகளே அடுக்கி நுவலப்‌ 
படுகின்றன. இப்பெருமைகளை யெல்லாம்‌ பாட்டில்‌ வடித்த 
பின்னர்‌, அகநெகிழ்ச்சி யுற்றவராய்க்‌, 
கண்ணால்‌ யானுங்‌ கண்டேன்‌ காண்க 
அருள்நனி சுரக்கும்‌ அழுதே காண்க 
கருணையின்‌ பெருமை கண்டேன்‌ காண்க 
புவனியிற்‌ சேவடி தீண்டினன்‌ காண்க 
சிவனென யானுந்‌ தேறினன்‌ காண்க 
அவனெனை ஆட்கொண்‌ டருளினன்‌ காண்க” 
என வியப்புணர்வு தோன்றப்‌ பாடுகின்றார்‌. வரம்பிலாப்‌ 
பேராற்றல்‌ படைத்த அண்ணல்‌ வான்பழித்து இம்மண்‌ புகுந்து 
மனிதரை ஆட்கொண்டருளிய வள்ளற்றன்மையை அடிகளார்‌ 
எண்ணி எண்ணி வியப்புமீக்கூர்ந்து மகிழ்கிறார்‌. திருப்பெருந்‌ 
துறையில்‌ தன்‌ செம்மேனிக்‌ காட்சியான்‌ செம்மை நெஞ்சங்களை 
யெல்லாம்‌ தன்பக்கல்‌ ஈர்த்தாண்டவன்‌ யாவன்‌? பருமையிற்‌ 
பருமையன்‌; அண்டங்களை அணுக்களாக்குபவன்‌; நுண்மையுள்‌ 


452 குமரகுருபரன்‌ 


நுண்மையன்‌; அணுக்களை அண்டங்களாக்குபவன்‌; படைப்‌ 
போர்‌ படைக்கும்‌ பழையோன்‌; காப்போர்க்‌ காக்கும்‌ கடவுள்‌. 
இப்பெற்றிப்பட்டவன்‌ புவனியிற்‌ சேவடி தீண்டித்‌ தம்‌ புன்மை 
தீர்க்கப்‌ போந்தான்‌ என்பதை உன்னி உன்னிப்‌ பார்த்து 
அவன்றன்‌ கருணைப்‌ பெருமையைக்‌ களிகூர்ந்து பாடுகின்றார்‌, 
அடிகளார்‌. இங்கே இறைவனின்‌ தூல சூக்கும விளக்கம்‌, 
அடிகளாரின்‌ உணர்ச்சி நிலைக்குத்‌ துணைநிற்கின்றது என்பது 
தெளிவு. ்‌ 

அடிகளார்‌ இத்துடன்‌ நின்றனரா? இல்லை; இல்லை. தம்மை 
இறைவன்‌ ஆட்கொண்ட தன்மையை எண்ணுதொறும்‌, எண்ணு 
தொறும்‌ அவன்றன்‌ பெருமைகளே உள்ளத்துட்‌ குழுமூகின்‌ றன. 


** அண்டத்தரும்‌ பெறல்‌ மேகன்‌ வாழ்க 
கரும்பணக்‌ கச்சைக்‌ கடவுள்‌ amps 


நீற்றொடு தோற்ற வல்லோன்‌ போற்றி " 
என்‌ று இவ்வாறெல்லாம்‌ வாழ்த்திப்‌ போற்றிய பின்னர்‌, மீண்டும்‌ 
தாம்‌ ஆட்பட்ட நிகழ்ச்சியை வியந்து மகிழ்ந்து பாடுகின்றார்‌. 


“ நடப்பன நடாஅய்க்‌ கிடப்பனகிடாஅய்‌ 
நிற்பன நிறீஇச்‌ 
சொற்பதங்‌ கடந்த தொல்லோன்‌ 
உள்ளத்‌ துணர்ச்சியிற்‌ கொள்ளவும்‌ படாஅன்‌ 
கண்முதற்‌ புலனாற்‌ காட்சியும்‌ இல்லோன்‌ 
விண்முதற்‌ பூதம்‌ வெளிப்பட வகுத்தோன்‌ 
பூவின்‌ நாற்றம்‌ போன்றுயர்ந்‌ தெங்கும்‌ 
ஒழிவற நிறைந்து மேவிய பெருமை 
இன்றெனக்‌ கெளிவந்‌ தருளி 
அழிதரும்‌ ஆக்கையை ஒழியச்செய்த ஒண்பொருள்‌ 
இன்றெனக்‌ கெளிவந்‌ திருந்தனன்‌ போற்றி 
அளிதரும்‌ ஆக்கை செய்தோன்‌ போற்றி 
ஊற்றிருந்‌ துள்ளங்‌ களிப்போன்‌ போற்றி ”” 
எனப்‌ பாடும்‌ போழ்து அடிகளாரது உள்ளம்‌ எழும்புதலும்‌ 
தணிதலுமாய்‌ ஆனந்தக்‌ கூத்தாடுகின்றது, உள்ளத்தின்‌ 


திருவண்டப்‌ பகுதி 453 


எழுச்சியையும்‌ துள்ளலையும்‌ பாட்டின்‌ அமைப்பு தெள்ளிதாய்க்‌ 
காட்டிவிடுகின்றது. பாட்டின்‌ இருசீர்‌ அடிகளையும்‌, முச்சீர்‌ 
அடிகளையும்‌ நாலசைச்சீர்‌ கொண்ட அடியையும்‌ நோக்குக. 
மேற்காட்டிய பகுதியில்‌ உணர்த்தப்படும்‌ தூலதூக்கும நிலை 
விளக்கமும்‌, அடிகளாரின்‌ உணர்ச்சி நிலைக்குத்‌ துணைப்பட்டே 
நிற்கின்றது என்பது தேற்றம்‌. 
மேலும்‌, திசைமுகன்‌ சென்று தேடினர்க்‌ கொளித்தும்‌ 
முறையுளி ஒற்றி முயன்றவர்க்‌ கொளித்தும்‌, மறைததிறம்‌ 
நோக்கி வருந்தினர்க்‌ கொளித்தும்‌, இணையிலா ஒளிப்பாட்டம்‌ 
உளஞற்றிய இறைவன்‌ தம்மை அறைகூவி ஆடகொண்டமையை 
மீட்டும்‌ கூறுமிடத்தும்‌, அடிகளார்‌ தம்‌ உள்ளம்‌ எழும்புதலும்‌ 
தணிதலுமாகவே இருக்கின்றது. இங்ஙனம்‌ இன்ப உணர்ச்சி 
யுள்‌ அழுந்தியலையும்‌ அடிகளாரின்‌ உள்ள நிலை, 
* தன்னேர்‌ அனையான்‌ தானே ஆனதன்மை 
என்னேர்‌ அனையார்‌ கேட்கவந்தியம்பி 
அறைகூவி ஆட்கொண்‌ டருளி 
மறையோர்‌ கோலங்‌ காட்டி யருளலும்‌ 
உளையா அன்பென்‌ புருக ஓலமிட்டு 
அலைகடற்‌ றிரையின்‌ ஆர்த்தார்த்‌ தோங்கித்‌ 
தலைதடுமாறா வீழ்ந்து புரண்டலறிப்‌ 
பித்தரின்‌ மயங்கி மத்தரின்‌ மதித்து 
நாட்டவர்‌ மருளவுங்‌ கேட்டவர்‌ வியப்பவும்‌ 
கடக்களிறோற்றாத்‌ தடப்பெரு மதத்தின்‌ 
ஆற்றே னக அவயவஞ்‌ சுவைதரு 
கோற்றேன்‌ கொண்டு செய்தனன்‌ ” 
எனவரும்‌ அடிகளில்‌ நன்கு முகிழ்க்கின்‌ றது. இப்பகுதிக்கு முன்‌ 
வந்த அடிகளிற்‌ கூறப்படும்‌ இறைவனின்‌ இருநிலை விளக்கமும்‌ 
அடிகளாரின்‌ இன்பநிலை விளக்கத்திற்கே துணைநிற்கின்‌ றது. 
இனி, மேற்காட்டிய அடிகளுக்குப்‌ பின்வரும்‌ பகுதியே 
திருவண்டப்‌ பகுதியில்‌ ஈடெடுப்பற்ற பகுதி எனக்‌ கொளல்‌ 
வேண்டும்‌. இயற்கையழகிற்‌ படிந்திருக்கும்‌ இறையொளி 
யைக்‌ காட்டவெழுந்த திருமுருகா ற்றுப்படையின்‌ கடைப்‌ பகுதி 
யில்‌ இயற்கை அழகு வெள்ளம்‌ பொங்கிப்‌ பொங்கிப்‌ பெருக்‌ 


454 குமரகுருபரன்‌ 


கெடுத்தல்‌ போல்‌, மணிமொழியாரின்‌ ஆனந்தவடிவைக்‌ காட்ட 
வெழுந்த திருவண்டப்‌ பகுதியின்‌ இறுதிப்‌ பகுதியிலும்‌ அவர்‌ 
தம்‌ இன்ப உணர்ச்சி பெருநீத்தமாய்ப்‌ பொங்கி வழிகின்றது. 
அப்பகுதியின்‌ பொருள்‌ உரைக்கு அப்பாற்பட்டது; அதைப்‌ 
பாட்டு வடிவிலேயே துய்க்க வேண்டும்‌. “பிறர்க்குப்‌ புலனாக 
இவ்வ(றிருந்ததெனக்‌ கூறப்படாததாய்‌ யாண்டும்‌ உள்ளத்‌ 
துணர்வே நுகர்ந்து இன்பமுருவதோர்‌ பொருளை” அடிகளார்‌ 
ஈண்டு செஞ்சொற்களான்‌ விளக்குந்‌ திறனே திறன்‌! 


* சொல்லுவ தறியேன்‌ வாழி முறையோ 
தரியேன்‌ நாயேன்‌ தானெனைச்‌ செய்தது 
தெரியேன்‌; ஆ! ஆ! செத்தேன்‌ அடியேற்‌ 
கருளிய தறியேன்‌; பருகியும்‌ ஆரேன்‌ 
விழுங்கியும்‌ ஒல்ல கில்லேன்‌ 
செழுந்தண்‌ பாற்கடல்‌ திரைபுரைவித்து 
உவாக்கடல்‌ நள்ளுநீர்‌ உள்ளகம்‌ ததும்ப 
வாக்கிறந்‌ தமுத மயிர்ககால்‌ தோறும்‌ 
தேக்கிடச்‌ செய்தனன்‌ கொடியேன்‌ ஊன்‌ தழை 
குரம்பை தோறும்‌ நாயுடல்‌ அகத்தே 
குரம்பைகொண்‌ டின்றேன்‌ பாய்த்தி நிரம்பிய 
அற்புதமான அழுத தாரைகள்‌ 
எறபுத்‌ துளேதொறும்‌ ஏற்றினன்‌ உருகுவது 
உள்ளங்‌ கொண்டோர்‌ உருச்செய்‌ தாங்கெனக்‌ 
கள்ரூறாக்கை அமைத்தனன்‌ ஒள்ளிய 
கன்னற்‌ கனிதேர்‌ களிரெனக்‌ கடைமுறை 
என்னையும்‌ இருப்ப தாக்கினன்‌ என்னிற்‌ 
கருணை வான்தேன்‌ கலக்க 
அருளொடு பராஅமு தாக்கினன்‌ 
பிரமன்மால்‌ அறியாப்‌ பெற்றியோனே””. 


இப்பகுதியே பாட்டின்‌ கடைப்பகுதி, இதனை என்னென்பது? 
சாரற்‌ கருங்கோற்‌ குறிஞ்சிப்‌ பூக்கொண்டு இழைக்கப்‌ பெற்ற 
வயப்பெருந்‌ தேனிறால்‌ என்பதா? தெவிட்டா இன்ப அமிழ்த 
ஊற்றென்பதா? கன்னற்‌ குடம்‌ என்பதா? நம்‌ உள்ளம்‌ தோயு 
மிடமெல்லாம்‌ இன்பச்சாறு தேங்கிக்‌ கிடக்கின்றதே ! இப்பகுதி 


திருவண்டப்‌ பகுதி 455 


யில்‌ தேக்குண்டு கிடக்கும்‌ இன்னருங்‌ கள்ளே பயில்வோர்‌ 
உள்ளத்துள்‌ ஊற்றெழுந்த வண்ணம்‌ இருக்கின்றது. இன்பப்‌ 
பெருங்கடலின்‌ ஓங்குபெருந்‌ திரைகளே இப்பகுதயிற்‌ புரண்டு 
புரண்டு எற்றுகின்றன; சுருண்டு விழும்‌ புணரிகளின ஓதமே 
அகச்செவியில்‌ ஒலித்த வண்ணம்‌ இருக்கின்றது. இந்த இன்ப 
நிலையே திருவண்டப்‌ பகுதியின்‌ உயிநிலை. இறைவனின்‌ 
இயல்புகளும்‌ பெருமைகளும்‌ பல அடிகளிற்‌ கிளர்ந்துவெழு 
கின்றன எனினும்‌ அவ்வியல்புகளும்‌ பெருமைகளும்‌ அடிகளா 
ரின்‌ உணர்ச்சி நிலையை விளக்குதற்கே துணைநிற்கின்‌ றன. 
அகத்துறைப்‌ பாட்டுக்களில்‌ வரும்‌ புறத்தோற்ற விளக்கம்‌ 
போன்றே இப்பாட்டில்‌ ஒளிரும்‌ இறைவனியல்புகளும்‌ அமைந்து 
விளங்குகின்றன. அங்கு புறத்தோற்ற விளக்கம்‌ உரிப்‌ 
பொருளைச்‌ சிறப்புறுத்தல்போல்‌ இங்கும்‌ இறைநீர்மை விளக்கம்‌ 
இன்ப நிலையைச்‌ சிறப்பிக்கின்றது. இதனை ஓர்‌ அகத்துறைப்‌ 
பாட்டு என்று கூறினுங்‌ குற்றமின்‌ று. 

இனி, விரித்துரைக்கப்பட்ட கருத்துக்களின்‌ சுருக்கம்‌ 
வருமாறு : 

திருவண்டப்‌ பகுதியின்‌ உள்ளுறை, சமயக்கணக்கர்‌ குறிப்‌ 
பிட்ட 'தூலசூக்கும வியப்பு” அன்று; அவ்‌ வியப்பினான்‌ விளக்க 
முறும்‌ அடிகளாரின்‌ கன்னற்சாறு கொழிக்கும்‌ இன்ப உருவே; 
உள்ளுறைக்குத்‌ துணையாக வரும்‌ இறைவனின்‌ பெற்றிகளுள்‌, 
இருநிலைத்‌ தெளிவே தலையாயது; இன்பதுன்ப உணர்ச்சிகள்‌ 
இரண்டனுள்‌ இன்ப உணர்ச்சியே திருவண்டப்‌ பகுதியில்‌ வீறிட்‌ 
டெழுகின்றது; தலைவன்‌ பிரிந்துள்ள நிலையில்‌ அவன்றன்‌ 
தோற்றத்தையும்‌ தண்ணளிச்‌ செயலையும்‌ நினைந்து புலம்பும்‌ 
தலைவியாக அடிகளார்‌ இருந்துகொண்டு இப்பாட்டைப்‌ பாடு 
கின்றார்‌; இன்பநிலை உணர்த்தலில்‌ அடிகளாரின்‌ தடுமாற்றம்‌ 
இன்ப அனுபவப்‌ பழமையை விளக்கி நிற்கின்றது; இப்பாட்டில்‌ 
சமய உண்மைகளின்‌ கருத்துச்‌ சுவையைக்‌ காட்டிலும்‌, இலக்கிய 
நறுஞ்சுவையே மிகுந்து ததும்புகின்‌ றது. இனைய கருத்துக்‌ 
களே இங்கு மொழியப்பட்டுள்ளன. இக்கருத்துக்களின்‌ வெளி 
யீட்டிற்கு இலக்கிய நோக்கமே காரணம்‌. 

வாழ்க தமிழ்‌ 


முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ்‌ 
உரைநடை 


"cA? Y 


பாலகவி வயிநாகரம்‌, 
திரு. வே. இராமநாதன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌, 


தேவகோட்டை. 


(மலர்‌ 16. இதழ 8-a தொடர்ச்சி) 
விரல்சுவை யுண்டு கனிந்தமு தூறிய 
மெல்லிதழ்‌ புலராமே 
விம்மிப்‌ பொருமி விழுந்தழு தலறியுன்‌ 
மென்குரல்‌ கம்மாமே 
கரைவுறு மஞ்சன நுண்டுளி சிந்திக்‌ 
கண்மலர்‌ சிவவாமே 
கலுழ்கலு Puyo லருவி படிந்துடல்‌ 
கருவடி வுண்ணாமே 
உருவ மணிச்சிறு தொட்டி லுதைந்துநி 
ணொன்பத நோவாமே 
ஒருதா ளுந்தி யெழுந்திரு கையும்‌ 
ஒருங்கு பதித்து நிமிர்ந்‌ 
தருள்பொழி திருமுக மசைய வசைந்தினி 
தாடுக செங்கீரை 
ஆதிவயித்திய நாதபுரிக்குகன்‌ 
ஆடுக செங்கீரை. (19) 
பெருவிரலின்‌ சுவையை உண்டு முற்றிய அமுதம்‌ ஊறிய 
மெல்லிய வாயிதழ்‌ புலர்ந்து விடாமல்‌, விம்மிப்‌ பொருமுதலைச்‌ 
செய்து கீழே விழுந்து அழுது அலறி உனது மெல்லிய குரல்‌ 
கம்மி விடாமல்‌, கரைகின்‌ ற மையினது நுண்ணிய துளியானது 
சிந்திக்‌ கண்மலர்கள்‌ சிவந்து விடாமல்‌, சொரிகின்‌ ற, மையைக்‌ 
கரைத்து வரும்‌ கலங்கற்‌ கண்ணீர்‌ அருவியில்‌ படிந்து உடம்பு 
கருநிறத்தை அடைந்து விடாமல்‌, பெரிய அழகிய பிள்ளைத்‌ 
தொட்டிலை உதைத்து உனது ஒள்ளிய பாதங்கள்‌ நோவாமல்‌, 
ஒரு தாளை உந்தி எழுந்து இரண்டு கைகளையும்‌ கீழே பதித்து 
நிமிர்ந்து அருள்‌ பொழிகின்ற திருமுகம்‌ அசையும்படி அசைந்து 
இனிமையாகச்‌ செங்கீரை ஆடுவாயாக! ஆதிவைத்தியநாத 
புரியுள்‌ எழுந்தருளியுள்ள குகப்‌ பெருமானே! செங்கீரை ஆடி 
அருளுவா யாக! (தொடரும்‌) 


வாழ்வில்‌, 
வாயுக்களின்‌ (ஸ்வரோதயம்‌) சிறப்பு 


அக்னிஹோத்ரி ஸ்ரீ குரு ராமப்யாரே அவர்கள்‌ 


1969-ம்‌ ஆகஸ்டு மாதம்‌ ə 


“ கல்யாண்‌ " ஹிந்தி பத்திரிகையில எழுதிய கட்டுரையின்‌ தமிழாக்கம்‌, 


மொழி பெயர்த்தவர்‌ - திருப்பனந்தாள்‌ 
ஸ்ரீ கயிலை சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள்‌ உயர்‌ நிலைப்பள்ளி 
தலைமை ஆசிரியர்‌ 


ஸ்ரீ 5. கிருஷ்ணமூர்த்தி, அவர்கள்‌, பி. ஏ., பி. டி., 


வாழ்வில்‌ ஸ்வரோதயம்‌ பற்றிய அறிவு பயனளிக்க 
வல்லது. இது மிகவும்‌ இரகசியமானதும்‌ சிறந்த செல்வமு 
மாகும்‌. உலகில்‌ ஸ்வரபலம்‌ என்பது ஓர்‌ பெரிய சக்தி, இதனால்‌ 
பகைவனின்‌ மீதால்வியும்‌, லக்ஷ்மி கடாக்ஷமும்‌ சித்தியாகும்‌, 
உலகில்‌ இதனால்‌ சாதிக்க முடியாத செயல்‌ எதுவுமில்லை. 
ஸ்வரோதய சாஸ்திரத்தை நிர்வகிப்பவர்‌ சிவபெருமான்‌. அவர்‌ 
தான்‌ பார்வதியம்மைக்கு ஸ்வர உற்பத்தி பற்றிய இரகசி 
யத்தை விளக்கியவர்‌. பழங்காலத்தில்‌ தோன்றிய முனிவர்கள்‌ 
இதை அறிந்திருந்தமையால்‌ தான்‌ முக்காலமுமறிந்தவர்களா 
யும்‌ சித்தி பெற்றவர்களாயும்‌ இருந ததோடு தம்‌ விருப்பம்போல்‌ 
பிறப்பு இறப்பினையும்‌ தோற்று விக்கும்‌ ஆற்றலுடையவர்களாயி 
ருந்தனர்‌. ஸ்வர ஞானம்‌ பிரம்மத்தை அடையும்‌ சாதனம்‌. 
ஸ்வரோதயத்தின்‌ மகிமை தொன்றுதொட்டு பாரத நாட்டவர்‌ 
வாழ்க்கையில்‌ ஊறிய ஒன்று; அதனால்தான்‌ பாரதம்‌ ஞானப்‌ 
படைப்பில்‌ முதன்மையான இடத்தைப்‌ பெற்றுள்ளது. 


தற்போது ஸ்வர உற்பத்திபற்றிய அறிவு அனேகமாக 
ஒருவருக்கும்‌ இல்லை எனலாம்‌. இதனை யறிந்தவர்களின்‌ 
வாழ்க்கை மிகவும்‌ வெற்றிகரமாய்‌ அமையும்‌. ஸ்வர சாஸ்திரம்‌ 
மிகவும்‌ விஸ்தாரமானது; தீவிரமாக ஆழ்ந்து பயில வேண்‌ டியது. 


458 குமரகுருபரன்‌ 


இக்கட்டுரையில்‌ நான்‌, வாழ்வில்‌ அதிகம்‌ பயன்‌ தரும்‌ சில 
ஸ்வரங்களை மட்டுமே என்னுடைய அனுபவத்தால்‌ அறிந்தபடி 
விவரிக்கின்றேன்‌. 


நம்முடைய இச்சரீரம்‌ எண்ணற்ற (இரத்தக்‌ குழாய்களால்‌) 
நாடிகளால்‌ ஆனது. நாபியிலிருந்து கழுத்துவரை எழுபத்தி 
ரெண்டாயிரம்‌ நாடிகள்‌ வலைபோல்‌ பினனிக்கொண்டுள்ளன. 
இக்‌ குழாய்களில்‌ சஞ்சாரம்‌ செய்யும்‌ காற்றைப்பற்றிய அறிவே 
ஸ்வரோதய சாஸ்திரமாகும்‌. நாபியில்‌ உள்ள குண்டலக்‌ 
குழாயே எழுபத்திரெண்டாயிரம்‌ சிரைகளுக்கும்‌ மூலஸ்தானம்‌. 
இக்‌ குழாயிலிருந்து மேல்‌ நோக்கிச்‌ செல்லும்‌ பத்து சிரைகளும்‌, 
கீழ்நோக்கிச்‌ செல்லும்‌ பத்து சிரைகளும்‌ முக்கிய மானவை. 
இவற்றுள்‌ சில கோணலாயும்‌, சில உயர்ந்தும்‌, சில தாழ்ந்தும்‌ 
உள்ள உப குழாய்கள்‌. முழுமைபெற்ற குழாய்கள்‌ சக்கரம்‌ 
போன்று சரீரம்‌ முழுவதும்‌ வியாபித்துள்ளன. இவற்றுள்‌ பத்து 
சிரைகள்‌ முக்கியமானவை, இவற்றின்‌ நிலைகள்‌ கீழ்க்கண்ட 
வாறுள்ளது. 


(1) இடா: சரீரத்தின்‌ இடதுபுறத்தில்‌ உள்ளது. 
(2) பிங்கலா: சரீரத்தின்‌ வலது புறத்தில்‌ உள்ளது. 
(3) சுஷும்னா: சரீர மத்தியில்‌ உள்ளது. 
(4) ஹஸ்தி ஜிஹ்வா: வலது கண்ணில்‌ உள்ளது. 
(5) பூஷா. வலது காதில்‌ உள்ளது. 
(6) யசஸ்வினி. இடது காதில்‌ உள்ளது. 
(7) அலம்புஷா: வாயில்‌ உள்ளது; 
(8) குஹ: லிங்கப்பகு தியில்‌ உள்ளது. 
(9) சாங்கினி: குதத்தில்‌ உள்ளது. 
(10) காந்தாரி; இடது கண்ணில்‌ உள்ளது, 


இப்பத்து குழாய்களிலும்‌ ஸ்வரத்தை உண்டாக்கும்‌ மூன்று 
நாடிகள்‌ பிரதானமானவை. அவையாவன: இடா, பிங்கலா, 
சுஷும்னா ஆகியவை. மேற்கூறிய பத்து குழாய்களும்‌ உடலின்‌ 
பத்து துவாரங்களில்‌ அமைந்துள்ளன, இவற்றைத்‌ தழுவி 
உடலில்‌ ஐந்து பிராண வாயுவும்‌ மற்றும்‌ ஐந்து உபபிராண 
வாயுவும்‌ உள்ளன, பிராண, உபபிராண வாயுக்களாவன:-- 


வாழ்வில்‌ வாயுக்களின்‌ (ஸ்வரோதயம்‌) சிறப்பு 439 
|. பிராணவாயு :- 


(1) பிராணவாயு: இதயத்தில்‌ 

(2) அபானவாயு: குதத்தில்‌” 

(3) ஸமானவாயு: நாபியில்‌. 

(4) உதானவாயு: தொண்டையின்‌ மத்திய a 
(5) வியானவாயு: சரீரம்‌ முழுவதும்‌ 


2. உப பிராணவாயு :- 


(1) நாகவாயு: ஏப்பத்துடன்‌ கிளம்புவது 
(2) கூர்மவாயு: கண்ணிமைகளைத்‌ திறந்து 
மூடச்‌ செய்வது 


(3) கிருகல்வாயு: தும்மலின்போது வேகமாக 
உட்சென்று வெளிவருவது 
(4) தேவதத்தவாயு: கொட்டாவியுடன்‌ உட்செல்வது 
(5) தனஞ்சயவாயு: உடலில்‌ உயிர்‌ நீங்கும்வரை 
நிலைத்திருப்பது 
மேற்கூறிய பிராணவாயு ஐந்தும்‌, உப பிராணவாயு ஐந்‌ 
தும்‌ உடலினுள்‌ பரவியுள்ள எல்லா இரத்தக்‌ குழாய்களிலும்‌ 
உயிரளிக்கும்‌ சக்தியைச்‌ செலுத்துகின்றன. இப்பிராண உப 
பிராணவாயுக்களே நாடித்‌ துடிப்புக்கு முக்கிய காரணமாவன. 
பிராணவாயு குறைவதால்‌ நாடித்‌ துடிப்பு கெடுகிறது. நாடியின்‌ 
ஆரோக்கியம்‌ இப்பிராண, உபபிராண வாயுவின்‌ கதியைப்‌ 
பொறுத்துள்ளது. 
முக்கியமான மூன்று நாடிகளுள்‌ இடா என்பதில்‌ சந்திர 
னும்‌, பிங்கலாவில்‌ சூரியனும்‌, சுஷும்னாவில்‌ சிவீனும்‌ உறைந்‌ 
துள்ளனர்‌ என்று புராதன காலத்து முனிவர்கள்‌ கருதினர்‌. 
இடா நாடி சுபத்தைக்‌ கொடுக்கக்கூடியதும்‌, காரிய சித்தியைத்‌ 
தர வல்லதுமாகும்‌. பிங்கல நாடி உலகினை ஆக்குவதும்‌, 
சுஷும்னா கேடு விளைவிப்பதும்‌ ஆகும்‌. இடா நாடியில்‌ சந்திர 
னிருப்பதால்‌ அது சந்திரநாடி எனவும்‌, பிங்கலாவில்‌ சூரியன்‌ 
உள்ளதால்‌ அது சூரியநாடி என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


சந்திர நாடியில்‌ பெருக்கேற்படும்‌ போது துவங்கும்‌ செயல்‌ 
யாவும்‌ வெற்றிபெறுகின்றன, சூரிய நாடி கொடிய காரியங்‌ 


460 குமரகுருபரன்‌ 


களில்‌ (போரிடுதல்‌ முதலியன) வெற்றியைக்‌ கொடுக்கவல்லது. 
புக்தி - முக்தி (இகபரசுகங்கள்‌) ஆகிய பலன்‌ வேண்டும்‌ 
செயல்கள்‌ சுஷூம்ன நாடியில்‌ பெருக்கெடுக்கும்போது செய்தல்‌ 
நலமாகும்‌. நாசித்‌ துவாரங்களிரண்டிலும்‌ சமமாக வாயு ஓடு 
வது சுஷும்னா நாடியின்‌ பயனேயாகும்‌. 


சிரத்தை முக்கியமாகக்‌ காப்பாற்றும்‌ சக்தி வாயவே. 
அசைவற்ற நிலையில்‌ சரீரத்தின்‌ வெளியிலிருந்து உள்வரை 
பத்து அங்குலமும்‌, உள்ளிருந்து வெளியில்‌ பன்னிரெண்டு 
அங்குல தூரமும்‌ வாயுவீன்‌ வேகம்‌ நிதானமாய்‌ உள்ளது. 
ஆனால்‌ உடல்‌ அசையும்போது இவ்வேகம்‌ மாறுகிறது. நடக்‌ 
கும்போது பதினான்கு அங்குலமும்‌, ஓடும்போது நாற்பத்திரண்டு 
அங்குலமும்‌, புணர்ச்சியின்‌ போது அறுபத்தைந்து அங்குலமும்‌, 
சாப்பிடும்போதும்‌ வாந்தியெடுக்கும்போதும்‌ பதினெட்டு அங்‌ 
குலமும்‌, உறங்கும்போது நூறு அங்குலமும்‌ காற்று வெளியில்‌ 
செல்லுகிறது. இவ்வேகம்‌ இடா, பிங்கலா, சுஷும்னா நாடி 
களால்‌ அறியப்படுகின்றன. நாடிகள்‌ மீது பகல்‌, இரவு, 
திதிகள்‌ இவற்றின்‌ செல்வாக்கும்‌ இயல்பாக ஏற்படுகிறது. 
வளர்பிறையில்‌ பிரதமை முதல்‌ திருதியை வரை சந்திரஸ்வர 
மும்‌, சதுர்த்தி முதல்‌ ஷஷ்டி வரை சூரிய ஸ்வரமுமாக - இவ்‌ 
விதம்‌ பெளர்ணமி வரை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மாறு 
படும்‌. அதேபோல்‌ தேய்பிறையில்‌ பிரதமை முதல்‌ திருதியை 
வரை சூரிய ஸ்வரமும்‌, சதுர்த்தி முதல்‌ ஷஷ்டி வரை சந்திர 
ஸ்வரமுமாக அமாவாசை வரையில்‌ மூன்று நாட்களுக்கொரு 
முறை மாறுபடும்‌. வளர்பிறையில்‌ பொழுது புலரும்‌ நேரத்தில்‌ 
இரண்டரை நாழிகை சந்திர ஸ்வரமும்‌ அதன்‌ பின்னர்‌ சூரிய 
ஸ்வரமும்‌ பெருக்கெடுக்கும்‌. இதேபோல்‌ தேய்பிறையில்‌ 
இரண்டரை நாழிகை வரை சூரிய ஸ்வரமும்‌ பின்னர்‌ சந்திர 
ஸ்வரமுமாக முறைப்படி நாளின்‌ 60 நாழிகையும்‌ சென்று 
கொண்டேயிருக்கிறது. இவ்விதம்‌ மனித ஸ்வரங்கள்‌ இரவு, 
பகல்‌ மற்றும்‌ பக்ஷங்களின்‌ மகிமையால்‌ பா திக்கப்படுகின்‌ றன, 

மேற்கூறிய முறைப்படி நாடிகளின்‌ வழியே ஸ்வரங்களின்‌ 
பெருக்கு ஏற்படுமாயின்‌ வாழ்க்கை ஆரோக்கியமாயும்‌, இன்ப 
மளிப்பதாயும்‌ அமையும்‌; இதற்கு மாறாக வளர்பிறையில்‌ 


வாழ்வில்‌ வாயுக்களின்‌ (ஸ்வரோதயம்‌) சிறப்பு 461 


்‌ சந்திர ஸ்வரத்துக்கு பதிலாக சூரிய ஸ்வரமும்‌, தேய்பிறையில்‌ 
சூரிய ஸ்வரத்துக்கு பதிலாக சந்திர ஸ்வரமும்‌ பெருகிடில்‌ 
வாழ்க்கை துன்பமுடையதாயும்‌ சிக்கல்களிலும்‌ கழியும்‌. வாழ்க்‌ 
கைப்‌, போக்கினை ஆராய்ந்தறிய மேற்ச்சொன்ன ஸ்வரங்களை 
அறிதல்‌ அவசியம்‌. முனிவர்களுக்கு இந்த ஸ்வரங்களைப்‌ பற்றிய 
ரண ஞானமிருந்ததால்‌ அவர்கள்‌ வருங்கால முணர்ந்தனர்‌. 
இந்த ஸ்வரங்களின்‌ மகிமை தனி மனிதனின்‌ வாழ்க்கையை 
மட்டும்‌ சார்ந்திராமல்‌ வெளியுலகின்‌ செயல்களையும்‌ சார்ந்தது. 
இவற்றுக்கு வெற்றிகரமான பயிற்சி அவசியம்‌. 


இவ்விதம்‌ மனிதன்‌ தனது ஸ்வரகதிகளை யறிந்து தினசரி 
வாழ்க்கையில்‌ ஈடுபடுவானாயின்‌ மிகப்பெரிய ஆபத்துக்களி 
லிருந்தும்‌ விடுபடுவான்‌. ஸ்வரஞானத்தால்‌ அடைய முடியாத 
பொருள்‌ உலகில்‌ எதுவுமில்லை. அடைய முடியாதது ஸ்வர 
ஞானம்‌ பற்றிய அறிவும்‌ பயிற்சியுமே, இச்சிறு கட்டுரையில்‌ 
நான்‌ ஸ்வரஞானத்தின்‌ முகவுரையே எழுதியிருக்கிறேன்‌. 
வாசகர்களுக்கு ஸ்வரஞானத்தில்‌ சுவையும்‌, இவ்வறிவு நன்மை 
பயக்கவல்லது என்ற எண்ணமும்‌ ஏற்படுமாயின்‌ வருங்காலத்‌ 
தில்‌ இதைப்பற்றி இன்னும்‌ அதிகமாயும்‌ விளக்கமாயும்‌ எழுத 
முயற்சி செய்வேன்‌. ` 


“ஞானசம்பந்தம்‌” 
அரிய கட்டுரைகளுடன்‌ வெளிவரும்‌ திங்கள்‌ வெளியீடு 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதீனத்திலிருந்து வெளி 

வருகிறது. சமயப்பொருள்‌ முதலியவை குறிதத தெளிவான 

கட்டுரைகள்‌ அடங்கியது. சைவ சமயத்தின்‌ உணமைகளை உணர்‌ 

வதற்குப்‌ பெருந்துணையானது. சந்த ஈத்‌ தொகையைக்‌ கீழ்க்‌ 
கண்ட முகவரிக்கே அனுப்பிவைக்கவும்‌. 

ஆண்டுக்‌ கையொப்பம்‌, 
உள்நாடு ரூ.2-25  * வெளிநாடு ரூ. 3 - 00 
செயலாளர்‌. “ஞானசம்பந்தம்‌” அச்சகம்‌. 
தருமபுரம்‌, மாயூரம்‌ P. 0. 


உ 
திருச்செந்திலாண்டவன்‌ துணை 


திருவாசக அநுபூதி உரை* 
(சீகாழித்‌ தாண்டவராயர்‌ அவர்கள்‌ இயற்றியது) 


திருச்சிற்றம்பலம்‌ 
திருச்சதகம்‌ — ஒன்பதாம்‌ கொத்து 


இனி, ஒன்பதாங்‌ கொத்து, கொடுத்த வாழ்வெல்லாம்‌ 
பேரின்பமே என அருளும்‌ சிவசத்தி அநுபூதி. சிறியேன்‌ செய்‌ 
பிழை பொறுத்தல்‌ வேண்டுமென விண்ணப்பிக்கும்‌ திருவருள்‌ 
விநியோகமாவன :--- 


மானேர்‌ நோக்கி யுடையாள்‌ பங்கா மறையீறறியா மறையோனே 
தேனே யழு$த சிந்தைக்கரியாய்‌ சிறியேன்‌ பிழைபொறுக்கும்‌ 
கோனே சிறிதென்‌ கொடுமைபறைந்தேன்‌ சிவமா நகர்குறுகப்‌ 
போனா ரடியார்‌ யானும்பொய்யும்‌ புறமே போந்தோமே. 


(இ-ள்‌). மான்‌ போன்ற திருநோக்கமுடைய அம்மைக்கு 
வாமபாகம்‌ அளித்த நாதனே! வேத முடிவிற்‌ காணாது (நிற்கும்‌) 
மறைப்‌ பொருளோய்‌! அன்‌ புத்தேனே! இன்பவமிர்தே! சிந்தனைக்‌ 
கெட்டாத சிவமே! அடியேன்‌ செய்யும்‌ பிழை அநேகத்தையும்‌ 
பொறுக்கும்‌ நாதனே! அடியேன்‌ (படும்‌) கொடுமை சிலவற்றைச்‌ 
சந்நிதானத்தில்‌ விண்ணப்பம்‌ செய்தேன்‌. சிவனடியார்‌ சிவ 
புரம்‌ சேர்வதானார்கள்‌. அடியேனும்‌ எனதுண்மை மலபோ தமான 
யானெனதென்‌ ற பொய்யும்‌ புறமானோம்‌; என்‌ செய்வேன்‌ !-—என 
அருளியதைக்‌ காண்க, 


* இவ்வரிய நூலைப்‌ பதிப்பித்த சென்னை-திருவான்மியூர்‌, மகா 
மகோபரத்‌ தியாய டரக்டர்‌ ௨. வே. சாமிநரதையர்‌ அவர்கள்‌ நூல்‌ நிலையத 
தாரின்‌ அனுமதி பெற்று இது வெளியிடப பெறுகின்றது. இதன்‌ விலை 
கு. 18/- டெ நூல்‌ நிலையத்தில்‌ இடைக்கும்‌, 20% கழிவு உண்டு, 


1794 


1812 


1840 


1871 
1873 


1875 


1885 
1886 


1915 


List of Translations of the 


TIRUK-KURAL 


in Indian and Foreign languages. 


I. ENGLISH 


Kindersley - Eatracts from Teeroovaulavar 
Kuddal or The Ocean of Wisdom 

F. W. Ellis - Kural, three series of verses on 
ethical and erotic themes. (left unfinished on 
death of Mr. Ellis) 

Rev. W. H. Drew - The Cural of Thiruvalluvar 
(63 chapters only) 

C. E. Gover - Odes from the Kural (selections 
only) in pages 200 to 248 of his book *The Folk- 
Songs of Southern India’. 


` E. J. Robinson - Kural (the first 240 couplets 


in Tales and Poems of South India pp. 14 to 82) 
E. J. Robinson — The Divine Pariah (the 
legends connected with the life of Thiruvallu- 
var, with a metrica translation of parts I & II 
Tales and poems of South India pp. 49 to 149) 
Rev. J. Lazarus - The Kural of Thiruvalluvar. 
Rev. G. U. Pope - Sacred Kural of Thiruvalluva 
Nayanar (2nd Ed. 1988 by S.I. S.S. W. P. 
Society Ltd.) 


Mrs. Thirunavukkarasu - (Poona) A Gem for 
each day. A selection of 366 verses. 


Reproduced‘ with the Kind permission of the Editor 
* Ezhuthalan' 


464 
1916 
1919 


1920 
1925 


குமரகுருபரன்‌ 
V. V. S. Iyer - Maxims of Thiruvalluvar (2nd 
Ed. 1925, 3rd Ed. 1951, 4th Ed. 1961) 
K. Vadivelu Chettiyar 
S. Sabaratnam Mudaliar 
Madhovaiya 


1925» S. M. Michael 


1929 M. S. Poornalingam Pillai - Critical Studies 
in Kural 

1931 Rev. H. A. Popley - The Sacred Kural or The 
Tamil Veda of Thiruvalluvar 

1933 Aranganatha Mudaliar 

1935 C. Rajagopalachari - A few verses only of 
Part I 

» Similarly Parts II & TIT 

1949 V. R. Ramachandra Deekshitar 

1950 M. R. Rajagopala Iyengar 

1953 A. V. Chakravarthi Nayanar (A research) 

1958 Issac D. Thangaswamy 

1962 K. M. Balasubramaniam 

iod } V. Paramasivam Pillai 

II MALAYALAM 

End of 16th Century A. D. A manuscript 
copied in 777 Malayalam Era discovered by 
S. R. Ranganathan, Librarian, Madras Uni- 
versity and reported in the Annual Report for 
1933-34 of the Archaeological Department of 
the Cochin State 

1915 Govinda Pillai 

1957 Gopala Kurup 


Ramakrishna Pillai 


List of Translations of the Tiruk-Kural sss 465 


1730 
1856 


1865 


1767 


1848 
1852 


1854 
1857 
1867 
1876 
1889 


1942 


1803 
1847 


1854 
1865 


IIl LATIN 
Rev. Fr. C. J. Beschi, Books I & II 
Erklarung von Karl Graul (incomplete) 


(not known) Thiruvalluveri Kural versione 
Latina (adnotationibus glossarioque illustratus) 


IV FRENCH 

An Edition in the Bibiliothique Nationale 
referred to by Ariel. 
E. Ariel - Kural de Tiruvalluvar. 
Fragmet traduits du Tamoul in Journal 
Asiatique. 
P. G. du Dumast - Maximes traduites des 
Courals de Tirouvallouvar 

do. 
Lemaraise- 


Louise Jacolliot - Portions of the Arattuppal 
and Porutpal. 


C. de Barigue de Fontainue - Kamattuppal 
only. 
Diagon 
V GERMAN 
A. F. Cammers 
a few couplets by Friedrich Ruckert 


} Erkalarung von K Graul 
VI SANSKRIT 


19th century middle — SUNITE KUSUMA 
MALA — Appa Deekshitar of the Court of 
Aayilyam Tirunal, Maharaja of Travancore 
[1860 - 1880] (published 1922) Arattuppal only 


466 
1942 


1961 


1887 
Y 


1892 
1948 
1954 


? 
? 
? 


குமரகுருபரன்‌ 
Govindarai Jain of Mohourani (Jhansi) Parts 
I & II only 
Srirama Desikan-Arattuppal only 
VII TELUGU 
Kannuparthi Venkatarama Srivaidy anatàá 
Nath 


Narasimhalu Naidu 
Sriramulu Reddy 
Radhakrishna Sarma 
Jalayya 

Gopal Rao of Ellore t 


Sri Garimalla 
Satyanarayana 


T (Manuscripts referred to by V. V. S. Aiyar in a foot 
note to the Preface of his 2nd edition) 


1924 
1942 
1951 
1958 
1964 


1939 


1948 


1963 


1964 


VIII HINDI 
Khemanand Rahat (Parts I & II only) 
Covind Rai Jain Parts 1 & 2 only in verse 
B. D. Jain (Tiruppanandal Mutt) 
Shankar Raju Naidu (Madras University) 
M. G. Venkatakrishnan (Part I only, verse) 

IX BENGALI 
Nalini Mohan Sanyal 

X MARATI 
Sane Guruji 

XI RUSSIAN 
Yuri Glazov 

XII FIJI 

Samuel Berwick 


List of Translations of the Tiruk-Kural ......... 467 


XIII SINHALESE 
1961 Misigamy 
XIV BURMESE 
1964: U. Myo Thant 
XV MALAY 
1964 Inja Ramli Binvaraji 
XVI GUJARATI 
? — Najuklal Choksi 
XVII KANNNADA 
? Gundappa 
XVIII URDU 
1965 Hazrat Suharawardy 


peesesesesesrsese secre sesersesesesesesesesesese 
à திருமுறை நண்பர்களுக்கு ஓர்‌ அரிய வாய்ப்பு 
அகத்தியர்‌ தேவாரத்திரட்டு 
புதிய பதிப்பு 
விசுவாவசு ஆண்டு ஆவணி மூல வெளியீடு 


i 
| 
99--19—118 பக்கம்‌ வெள்ளைததாள்‌ ர 
i 
| 
i 


அகத்தியர்‌ தேவாரத்திரட்டின்‌ வரலாறு, குறிபபுரைகள்‌ 
ஆகியவை, அடங்கியது, 


ஒரே சமயத்தில்‌ 20 பீரதிகளுக்குமேல்‌ வாங்குவோருக்கு 20% கழிவு. 
தபால்‌ கட்டணம்‌ வேறு. 
கிடைக்குமிடங்கள்‌:— 
1. ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள்‌ கலைக்கோயில்‌ 
ஸ்ரீவைகுண்டம்‌. (திருநெல்வேலி ஜில்லா) 
2. * தியாகராச விலாசம்‌ ”” ர 
பிள்ளையார்‌ கோயில தெரு; திருவேட்டீசுவரன்்‌ பேட்டை, 
திருவல்லிக்கேணி, சென்னை-5. ர 
2505252525 E5255 EES 25 EG E5 E525 PS ESSE ES ED CS 


| 
| 
| 
| தனிப்‌ பிரதி அடக்க விலை ரூ. 0-36. 
| 
| 
| 
| 
| 


| கடலும்‌ aes E 
$9 
Seis 
திரு. ந. வி, செயராமன்‌ அவர்கள்‌ எம்‌. g., 
விரிவரையாளா, 
தமிழ்‌ ஆராய்ச்சித்துறை, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 
ஸ்‌ 
இ _வமையிலாக்‌ கலைஞானமும்‌ உணர்வரிய மெய்ஞானமு 
மாகிய பதியை அடைய வேண்டிய உயிர்‌, பாசத்தால்‌ ஈர்க்கப்‌ 
பட்டு, பிறவி என்னும்‌ பெருங்‌ கடலில்‌ கிடந்து உழல்கின்றது. 
பிறவி என்னும்‌ கடலில்‌ துன்பம்‌ அலைகளாக வந்து உயிரை 
அலைக்கழிக்கின்றது. பற்றுகோல்‌ இன்றி அலமந்து கிடக்கும்‌ 
உயிருக்கு மாதர்‌ என்னும்‌ காற்றும்‌ துயர்‌ தருகின்றது. காமம்‌ 
என்ற சுறு மீன்கள்‌ இடையிடையே அல்லற்படுத்து 
கின்றன. இத்தகைய துன்பங்களால்‌ சூழப்பட்ட உயிருக்கு 
அக்கடலினின்‌ றும்‌ கரையேற புணையொன்று கிடைத்தால்‌ எவ்‌ 
வளவு நன்மை தரும்‌? துன்பக்‌ கடலில்‌ தடுமாறும்‌ உயிர்க்கு 
உதவும்‌ புணையொன்றை மாணிக்கவாசகர்‌ காட்டுகின்றார்‌. 
காதலாகிக்‌ கசிந்து கண்ணீர்‌ மல்கி ஓதுவார்‌ தமை நன்னெறிக்‌ 
குய்க்கும்‌ திருவைந்தெழுத்தே அப்புணையாகும்‌. அப்புணையைக்‌ 
கொண்டார்‌, அல்லற்‌ கடலினின்றும்‌ கரையேற இயலும்‌. இவ்‌ 
வுண்மையை உணர்ந்த மணிவாசகர்‌, 
< தனியனேன்‌ பெரும்பிறவிப்‌ பெளவத்‌ தெவ்வத்‌ 
தடந்திரையா லெற்றுண்டு, பற்றொன்‌ றின்றிக்‌ 
கனியைநர்‌ துவர்வாயா ரென்னுங்‌ காலால்‌ 
கலக்குண்டு காமவான்‌ சுறவின்‌ வாய்ப்பட்‌ 
டூனியென்னே யுய்யுமா றென்றென்‌ றெண்ணி 
அஞ்செழுத்தின்‌ புணைபிடித்துக்‌ கிடக்கின்‌ றேனை 
முணைவனே முதலந்‌ தமில்லா மல்லற்‌ 
கரைகாட்டி யாட்கொண்டாய்‌ மூர்க்க ளேற்கே ” 
என்று பாடுகின்றார்‌. மேலும்‌, 


கடலும்‌ புணையும்‌ 469 


அணைஆர்‌ புனல்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற 

புணையாளன்‌ சீர்பாடிப்‌ பூவல்லிக்‌ கொய்யாமோ 
என்றும்‌ புகழ்ந்து பாடுகின்றார்‌. புணையாக அமைந்த அப்‌ 
Guay pare Gor Gus புணையாளன்‌ என்ற பெயரால்‌ சுட்டிப்‌ புகழ்ந்‌ 
துரைக்கின்றார்‌. 

பிறவியைப்‌ பெருங்‌ கடலாகவும்‌, நான்‌ என்னும்‌ அகப்‌ 
பற்றைத்‌ துன்பந்‌ தரும்‌ மகரமாகவும்‌, இருவினைகளை அலைக்‌ 
கழிக்கும்‌ அலைகளாகவும்‌, மங்கையரைச்‌ சண்டமாருதச்‌ சுழலாக 
வும்‌ உருவகித்து, இத்தகைய துயர்க்கடலில்‌ நிலைகெட்டு மதி 
மயங்கிக்‌ கிடக்கும்‌ தன்னை முத்தியாங்‌ கரைசேரக்‌ கருணை 
காட்டுமாறு, தன்‌ சித்தமிசை குடிகொண்ட தெய்வத்தை உள்‌ 
ளுருகி வேண்டுகின்றார்‌ தாயுமானவர்‌. அல்லற்‌ கடலினின்‌ 
றும்‌ மல்லற்‌ கரையேற்றுமாறு அல்லல்‌ தீர்க்கும்‌ அருமருந் 
தாகிய இறைவனை இறைஞ்சும்‌ இப்பாடலில்‌, இறைவனைப்‌ புணை 
யாளனாக எண்ணுந்‌ திறத்தைக்‌ காண்கின்றோம்‌. 

பிறவியாகிய கடலை, வெய்தாய வினைக்கடல்‌ என்றும்‌, 
பிறவிப்‌ படுகடல்‌ என்றும்‌, அல்லற்‌ கடல்‌ என்றும்‌, இடர்க்‌ 
கடல்‌ என்றும்‌ தேவார ஆசிரியர்கள்‌ பலவாறு சுட்டியுள்ளனர்‌. 
பிறவிக்‌ கடலில்‌ துயறுரும்‌ உயிர்கள்மீது, இறைவன்‌ தன்‌ 
பெருங்‌ கருணைத்‌ திறத்தால்‌ இரங்கி அவை கட்கு அருள்புரி 
கின்றான்‌. இவ்உண்மையை 

* வெய்தாய வினைக்கடலில்‌ தடுமாறு முயிர்க்கு மிக 

இரங்கி அருள்புரிந்து வீடுபேறாக்கம்‌ பெய்தானை....! ?” 


என வரும்‌ அடிகளால்‌ உணரலாம்‌. இறைவனை, 


* பந்தித்த வல்லினைப்‌ பற்றறப்‌ பிறவிப்படுகடல்‌ 
பரப்புத்‌ தவிர்லான்‌ ” 
என்றும்‌, 
* அல்லற்கடல்‌ நின்றும்‌ ஏறவாங்கி, 
நெறிதான்‌ இதுஎன்று காட்டினனை * 
என்றும்‌, அவன்‌ உயிர்கட்கு அருள்புரியும்‌ எளிமையைத்‌ 
தேவார ஆசிரியர்கள்‌ நாவாரப்‌ பாடுகின்‌ றனர்‌. 


470 குமரகுருபரன்‌ 


மேலும்‌ துன்பமாகிய பிறவிக்‌ கடலுள்‌ சுழிக்கப்பட்டு 
இளைக்கின்ற உயிர்களைக்‌ காக்கும்‌ தோணி என்றும்‌ இறைவன்‌ 
சுட்டப்படுகின்றான்‌. 
* இடர்க்கடலுட்‌ சுழிக்கப்பட்டிங்‌ கிளைக்கின்‌[ேற்கு 
அக்கரைக்கே ஏறவாங்கும்‌ தோணியை ”” 
என்பது அப்பர்‌ வாக்கு. 
பிறவியைப்‌ பெருங்‌ கடலாகவும்‌, கடலைக்‌ கடக்கும்‌ நாவா 
யாக அறத்தையும்‌ குறிப்பிட்டு, 
** பிறவியென்னும்‌ பெருங்கடல்‌ விடுஉம்‌ 
அறலி நாவாய்‌” 


என்று மணிமேகலையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும்‌ 


** ஆழ்கடற்‌ புணையினன்ன அறிவரண்‌ சரணடைந்தான்‌ ” 
என்ற சிந்தாமணியுள்ளும்‌, 


** நீப்பரும்‌ பிறவிநீர்க்‌ கடலைநீந்துநற்‌ 
6றப்பையாம்‌ திருவுரு ” 
என்ற மேருமந்தரப்‌ புராணத்துள்ளும்‌ கூட, பிறவி பெருங்‌ 
கடலாகவும்‌, அறிவன்‌ பாதங்கள்‌ புணேயாகவும்‌ கூறப்பட்டுள்ள 
தைக்‌ காண்கின்றோம்‌. 
திருவள்ளுவப்‌ பெருமானும்‌ இக்கருத்தையே கூறியுள்ளார்‌. 
“ பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவர்‌ நீந்தார்‌ 
இறைவனடி சேராதார்‌. ” 
என்ற குறளில்‌ பிறவியைப்‌ பெருங்கடலாக உருவகித்து, இறை 
வனடியைப்‌ புணையாகக்‌ கொண்டவரே அதனை நீந்த இயலும்‌ 
என்ற கருத்து கூறப்பட்டுள்ளது அறியத்தக்கது. இப்பாடலில்‌ 
இறைவனடி என்பதற்கு “இறைவனடி என்னும்‌ புணையை' 
என்று பொருள்‌ கூறி, *காரணகாரியத்‌ தொடர்ச்சியாய்க்‌ கரை 
யின்றி வருதலின்‌ “பிறவிப்‌ பெருங்கட”லென்றார்‌ என்றும்‌ பரி 
மேலழகர்‌ உரை விளக்கம்‌ வரைந்துள்ளதும்‌ அறியத்‌ தக்க 
தாகும்‌. 


கடலும்‌ புணையும்‌ 471 


பிறவிக்‌ கடலில்‌ தடுமாறும்‌ உயிர்கட்கே இறைவனடி 
புணையாக விளங்குமென்றால்‌ சாதாரணக்‌ கடலில்‌ வீழ்ந்துழல்‌ 
வார்க்கு இறைவனடி புணையாக விளங்குந்‌ தன்மையைக்‌ கூற 
வும்‌ வேண்டுமோ? “நாமார்க்கும்‌ குடியல்லோம்‌” என்று முழங்‌ 
கியசீநாவுக்கரசருடைய வாழ்வில்‌ இந்த நிகழ்ச்சியைக்‌ காண்‌ 
கின்றோம்‌. 


அலகில்‌ கலைத்துறை தழைக்கவும்‌ அருந்தவத்தோர்‌ நெறி 
வாழவும்‌ அவதாரம்‌ செய்தவர்‌ அப்பர்‌ பெருமான்‌. அழலார்‌ 
வண்ணத்து அம்மானை அன்பில்‌ அணைத்து, காராண்ட மழை 
போலக்‌ கண்ணீர்‌ சொரிந்து, இறைவனின்‌ பொருள்சேர்‌ புகழி 
னைப்‌ போற்றித்‌ துதித்துப்‌ பேறுபெற்றவர்‌ அப்பர்‌ பெருமான்‌. 
திலகவதியாரைச்‌ சார்ந்து திருவாளன்‌ பெருவாழ்வு பெற்ற திரு 
தாவுக்கரசருக்கு அமண்‌ குண்டர்கள்‌ இழைத்த தீச்செயல்கள்‌ 
பல. நீற்றறையிலிட்டும்‌, தீவிடப்‌ பாங்குடைய அடிசில்‌ தந்‌ 
தும்‌ துயருறாத அப்பரை, கல்லுடன்‌ பிணித்துக்‌ கடலில்‌ தள்ளி 
னர்‌. அப்பர்‌ கட்டப்பட்ட கல்‌ கடலிடை ஒரு மிதவையாக 
மிதந்தது. இறைவன்‌ திருவடிகளை எண்ணி, திருவைந்‌ 
தெழுத்தை ஓதி அப்பர்‌ கரை ஏறினார்‌. அமண்‌ குண்டர்களின 
தீச்செயலால்‌ கடலில்‌ தள்ளப்பட்ட அப்பருக்கு, அதனின்றும்‌ 
மீண்டு கரையேற திருவைந்தெழுத்துத்‌ துணையாக அமைந்தது. 
திருவைந்தெழுத்தை ஓதி, கடலினின்றும்‌ கரையேறிய இக்‌ 
காட்சியை, 


சொற்றுணை வேதியன்‌ சோதி வானவன்‌ 
பொற்றுணத்‌ திருந்தடி பொருந்தக்‌ கைதொழக்‌ 
கற்றுணைப்‌ பூட்டியோர்‌ கடலிற்‌ பாய்ச்சினும்‌ 
நற்றுணை யாவது நமச்சி வாயவே 
என்றும்‌, 
கல்லினோ டெனைப்பூட்டி அமண்கையர்‌ 
Qw புகநூக்க என்வாக்கினால்‌ 
நெல்லுநீள்‌ வயல்நீலக்‌ குடியரள 
நல்லநாமம்‌ நவிற்றி உய்ந்தே னன்றே. 
என்றும்‌ அப்பரே பாடுகின்றார்‌. 


472 குமரகுருபரன்‌ 


இறைவனின்‌ திருநாமம்‌ கூறிவழுத்திய அளவில்‌, கல்லு 
டன்‌ பிணிக்கப்பட்டு கடலிடைத்‌ தள்ளப்பட்ட பிரகலாத ஆழ்வா 
ரும்‌, கடலிடை மிதந்து கரையேறி உய்ந்தார்‌ என்பது கம்ப 
ராமாயணம்‌. ஆழ்வார்‌ பிணிக்கப்பட்ட கல்‌ கடலிடையே ஒரு 
குடுவைபோல மிதந்த அற்புதக்‌ காட்சியை 


* நடுவொக்குந்‌ தனி நாயக quib 

விடுகிற்‌ கின்றில னாகலின்‌ வேலை 

மடுவொத்‌ தங்கதின வங்கமு மன்றாய்க்‌ 

குடுவைத்‌ தன்மைய தாயது குன்றமே. £ 
என்று கம்பரும்‌ கவினுறப்‌ பாடியுள்ளார்‌. கடலிடை தள்ளப்‌ 
பட்ட ஆழ்வாருக்கு இறைவன்‌ நாமமே புணையாக அமைந்‌ 
திருந்ததை இங்குக்‌ காண்கின்றோம்‌. 


இறைவனையே எண்ணி, திருவைந்தெழுத்தை ஓதி, 
நாவுக்கரசர்‌ கரையேறிய நிகழ்ச்சியைக்‌ குறிப்பிடும்‌ சேக்கிழார்‌ 

இருவினைப்‌ பாசமும்‌ மலக்கல்‌ ஆர்த்தலின்‌ 

வருபவக்‌ கடலில்வீழ்‌ மாக்கள்‌ ஏறிட 

அருளுமெய்‌ அஞ்செழுத்‌ தரசை யிக்கடல்‌ 

ஒருகல்மேல்‌ ஏற்றிடல்‌ உரைக்க வேண்டுமோ. 


என்று பாடுகின்றார்‌. திருவைந்தெழுத்தைப்‌ புணையாகக்‌ 
கொண்டு உயிர்கள பிறவிக்‌ கடலினின்‌ றும்‌ கரையேற இயலு 
மென்றால்‌, அதனைப்‌ புணையாகக்‌ கொணடே நாவுக்கரசர்‌ இக்‌ 
கடலினின று கரையேறுவது வியப்பில்லை அன நோ! நாவுக்கரசர்‌ 
கட்டப்பட்ட கல்லை மும்மலம்‌ என்றும்‌, கல்லையும்‌ நாவுக்கரசரை 
யும்‌ பிணித்துள்ள கயிற்றை இருவினை என்றும்‌ கடலைப்‌ பிறவிக்‌ 
கடலென்றும்‌, நாவுக்கரசரை உயிர்‌ என்றும்‌ உருவகித்து 
உயிரை உய்விக்கும்‌ புண திருவைந்தெழுத்தேயாகும்‌ என்பதை 
மிக அழகாக விளக்கியுள்ள சேக்கிழாரின்‌ மதிநலம்‌ பாராட்டு 
தற்குரியது. 

பிறவிக்‌ கடலினின்றும்‌ உய்ய விரும்பும்‌ உயிர்கள்‌ புண 
யாகிய திருவைந்தெழுத்தையே ஓதி இறைவனை வழிபடல்‌ 
வேண்டும்‌ என்பதை ஆன்றோர்கள்‌ வாழ்விலும்‌ வாக்கிலும்‌ 


கடலும்‌ புணையும்‌ 473 


கண்டோம்‌. இத்திருவைந்தெழுத்தை, நகாரம்‌ முதலாக ஓது 
வதிலும்‌ சிகார முதலாக ஓதுவதே பிறவிப்‌ பிணியறுக்க 
உதவும்‌. இதனை 

-ஆதிமலம்‌ இரண்டும்‌ ஆதியாய்‌ ஓதீனால்‌ 

சேதியா மும்மலமுந்‌ தீர்வாகா — போதம்‌ 

மதிப்பரிதாம்‌ இன்பத்தே வாழலாம்‌ மாறி 

விதிப்படியோ தஞ்செழுத்து மே 
என்றும்‌, 

நம்முதலா வோதிலருள்‌ நாடாது நாடுமருள்‌ 

சிம்முதலா வோதுநீ சென்று 
என்றும்‌ உண்மை விளக்கத்துள்‌ உரைப்பது உணரத்தக்கது. 
உயிர்கட்குப்‌ பிறப்பில்லாப்‌ பெருவாழ்வை அளிப்பது சிகார 
முதலாய திருவைந்தெழுத்தேயாகும்‌. சிகார முதலாய திரு 
வைந்தெழுத்தை ஓதப்‌ பிறவியாகிய துன்பம்‌ தீரும்‌ என்பதை 

சிவமுதலே ஆமாறு சேருமேல்‌ தீரும்‌ 

பவம்‌இதுநீ ஓதும்‌ படி 


எனவரும்‌ திருவருட்பயனும்‌ தெளிவுபடுத்துகிறது. 


இங்ஙனம்‌, துன்பக்‌ கடலிடைத்‌ தோணித்‌ தொழில்‌ பூண்ட 
தொண்டர்‌ தம்மை இன்பக்‌ கரைமுகந்‌ தேற்றும்‌ இறைவனின்‌ 
இன்னருளைப்‌ பாடுதல்‌ வேண்டும்‌. கண்முத்தரும்பிக்‌ கழற்‌ 
சேவடிக்‌ கைதொழுவார்‌ உள்முத்தரும்ப உவகை தரும்‌ இறை 
வனின்‌ திருப்புகழைப்‌ பாடுதல்‌ வேண்டும்‌. 


சுந்தர மூர்த்தி சுவாமிகளின்‌ 


| 
| அற்புதத்‌ SOL 


Hymns of St. Sundarar 


8o T. B. சித்தலிங்கம்‌ அவர்கள்‌, M. A., 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, 
காசி இந்துப்பல்கலைக்கழகம்‌, காசி. 


St, Sudaramurti continued his journey. At Tiruth- 
uruthi prayed for curing him of his illness. According 
to the divine command he took a dip i in the tank inside 
the temple and was cured. After visiting many shrines 
on his way. St. Sundarar reached Tiruvarur. There at 
the temple he was granted vision of the right eye also. 


திருவாருர்‌; பண்‌: செந்துருத்தி 


மீளா அடிமை உமக்கே ஆளாய்ப்‌ பிறரை வேண்டாதே 
மூளாத்‌ தீப்போல்‌ உள்ளே கனன்று முகத்தால்‌ மிகவாடி 
ஆளா யிருக்கும்‌ அடியார்‌ தங்கள்‌ அல்லல்‌ சொன்னக்கால்‌ 
வாளாங்‌ கிருப்பீர்‌ திருவா ரூரீர்‌ வாழ்ந்து போதீரே!” 


* The devotees, who are your slaves for ever and 
who don't pray to anybody else for any favour, 
burning likean unkindled fire, with a heavy heart and 
exhibiting their woes on their face, pour out their 
worries in your presence, and you, the Lord of Tiru- 
varur, keep quiet; Live you long by yourself". 

(To be continued) 


திருவருட்பிரகாச வள்ளலாரென்னும்‌ 
சிதம்பர இராமலிங்க சற்குரு புலம்பற்கண்ணி* 
D oe 


தொகுத்தவர்‌, திரு. P. P. துரைசாமி அவர்கள்‌, 
கோயமுத்தூர்‌, 


[மலா 16, இதழ்‌ 7-ன்‌ தொடர்ச்சி] 
சத்தியமா நின்மொழியைத்‌ — தப்பாதென்றே யெண்ணி 


நித்தியமுந்‌ துன்பமுற — னீதியதோ சறகுருவே. 251 
உலகநாட்டம்‌ பலவா -- யுற்றவிந்நா யேறகுக்‌ 

கலகமிலா மெய்வாழ்வு -- காணுமோ சற்குருவே 252 
வீடுவிட்டுக்‌ காடுசெல்லும்‌ — வேளையினின்‌ னோக்கமென்பால்‌ 
நாடும்படி யருளல்‌ — ஞாயமன்‌ 6௫ சற்குருவே. 253 
எல்லவரு மிவ்வுலகில்‌ — எந்தை நின்மாணவரி 

னல்லனென்பார்‌ யானு — நடித்துள்ளேன்‌ சற்குருவே. 254 


செவ்வகையோர்‌ காலெனற -- செய்ய கவியின்‌ பொருளை 
யிவ்வகை யென்றென்பா -- லிசைத்தருள்வாய்‌ சற்குருவே 255 
தீக்கண்ட பஞ்சென்னத்‌ -- தீவினைகடீரு மென்றுன்‌ 


னோக்குண்டே னல்லோர்‌ — நுவனறிடுவார்‌ சறகுருவே. 256 

பற்றறுதல்‌ வீடென்னும்‌ -- பற்றுவது பந்தமென்றுஞ்‌ 

சொற்றவவ்‌ வண்ணந்‌ -- துறக்கவருள்‌ சற்குருவே. 257 

வடற்சிற்‌ சபையை — வணங்குவோர்க்‌ கென்றும்‌ 

உடற்சித்தி யுண்டென்‌ — றுரைத்தருளுஞ்‌ சற்குருவே. 258 

உத்தரஞானம்‌ பெறுதற்‌ — குத்தர சிறசித்திபுரத்‌ 

தொத்தநெறி யுண்டென்‌ — றுரைத்தருளுந்‌ சற்குருவே, 259 

வருநாளிலே தோ — வருமோ வென்றங்கா 

தொருநாளிருந்த Aw — யுத்தமவென்‌ சற்குருவே. 260 
(தொடரும்‌) 


திரு, ௪, மு. கந்தசாமி பிளளையவர்கள இயறறியது. 


தாயுமானவரின்‌ - பராபரக்கண்ணிகள்‌ 


Couplets in venerable adoration of the 
Omnipotent and Omnipresent 


sung by 
St. THAYUMANAVAR 
24 


The devotees who have realized and got the full 
grace of the Supreme Self will never care for the 
earthly things. Even the Sun and moon and other 
heavenly bodies are nothing to the devotees and they 
have hardly any influence on them. Further they 
have no fear or joy with regard to earthly and hea- 
venly happenings. They are totally indifferent 
towards the material pleasures, Their mind is com- 
pleatly absorbed in the Supreme Self and this is 
brought out in the following song. 


பொங்கியநின்‌ தண்ணருளைப்‌ புட்கல மாய்ப்‌ பெற்றவர்கட்‌(கு) 
எங்கெழுந்தென்‌ ஞாயிறியம்பாய்‌! பராபரமே! 


(பொ-ரை) ததும்பி வழியும்‌ தேவரீர்‌ தண்ணிய திரு 
வருளைப்‌ பூரணமாய்ப்‌ பெற்றவர்கட்குச்‌ சூரியன்‌ கிழக்கில்‌ 
உதித்தலை யொழித்து மற்றெந்தத்‌ திக்கில்‌ உதித்தால்தான்‌ 
என்னை? 


Q...Lord Supreme! Those who are filled with 
your grace which overflows every where, do not care 
whether the sun rises in the east or else where. 


(தொடரும்‌) 


Translated by Sri. K. PALANISAMY, M.A, Lecturer in 
Tamil, Sri. K. G. S. Arts College, Arulnandi Nagar. 


AURIS 
இயற்கையில்‌ இன்பம்‌ ்‌ 
டை ட. 


புலவர்‌. திரு. சி. முனிரத்தினம்‌ அவர்கள்‌ 
தமிழாசிரியர்‌, கழக உயர்பள்ளி, ஆதமங்கலம்‌, வ. ஆ. 


உயி 


இருவருணை வரையின்‌ தென்பகுதிச்‌ சாரல்‌, தென்றல்‌ 
வீசும்‌ இளவேனிற்‌ பருவம்‌. மாலை நேரம்‌, அந்திப்‌ பரிதி தன்‌ 
பொன்னிற ஒளியை அள்ளி வீசினான்‌, வெண்ணிறம்‌ பூத்‌ 
திருந்த வானம்‌ செவ்வரிகள்‌ படர்ந்தன. பூமகள்‌ பெற்ற 
பொருளெல்லாம்‌ பொன்மயமாயின. இவ்வொளிசகூழ்‌ எழில்‌ 
காண என்னிரு கண்கள்‌ போதாவாயின. வண்ணம்சூழ்‌ மாலைப்‌ 
போதால்‌ ஒன்றிய எனதுள்ளம்‌ பொன்னார்‌ மேனியளைக்‌ 
கண்டது, காணவே, 


CE காணுமாறு காணேனுள்ளை யந்நாட்‌ கண்டேலும்‌ 
பாணேபேசி யெள்றன்னைப்‌ படுத்ததென்ன பரஞ்சோதி 
ஆணேபெண்ணே யாரமு$த யத்தா செத்தே போயினேன்‌ 
ஏணாணில்லா நாயினே னென்கொண்‌ டெழுகே னெம்மானே ” 


என்ற மணிவாசகப்‌ பெருமான்‌ வாக்கிலே திளைத்து அரன்‌ 
நிழற்கண்டு மகிழ்ந்தேன்‌. 

அப்பாலண்மைக்‌ கண்ணுள்ள அழகுச்‌ சோலை அழைத்தது. 
அச்சோலைக்கு வேங்கையும்‌ வேலும்‌, எட்டியும்‌ ஈச்சும்‌ வேலி 
யாய்‌ நின்றன. அடிபெருத்த ஆலும்‌ மாவும்‌ அணிசெய்தன. 
கொன்றையும்‌ காயாவும்‌ நின்றணைந்த தோற்றம்‌ பெண்ணொரு 
பாகனை நினைவூட்டியது. தெங்கும்‌ கமுகும்‌ தென்றலுடன்‌ 
விளையாடி எங்கும்‌ தன்‌ சிரிப்பொலியை இன்பமாய்‌ பரப்பின. 
செந்தளிர்கள்‌ யாவும்‌ பொன்‌ தகடாய்த்‌ திகழ்ந்தன. முல்லை 
யும்‌ மல்லியும்‌ முறுவலித்து மணம்‌ பரப்பின, புள்ளினங்கள்‌ 
கூடி பள்ளியென வாழ்ந்தன, 


478 கும்ரகுருபரன்‌ 


இக்காட்சிகளுக்கு இடையே கருங்‌ குன்றுங்கள்‌ கலைப்‌ 
பீடமாய்க்‌ கிடந்தன. பசும்புற்‌ படாம்‌ போர்த்திருந்த இவ்‌ 
வெழிற்‌ சோலையாட்குப்‌ பன்னிற மலர்களே அணிகலன்களாய்‌ 
அமைந்திலங்கியன. இடையிடையே செல்லும்‌ சிறுநடைப்‌ 
பாதையையே பெருநகிற்குக்‌ கச்சாகக்‌ கொண்டிருந்தனள்‌, 
புன்னையும்‌ புன்கும்‌ சிதறியதால்‌ முறுவல்‌ கொண்டனள்‌. இக்‌ 
கெழுதகு தோற்றத்தால்‌ உளமகிழ்வுற்ற யான்‌, கற்பீடம்‌ ஒன்‌ 
றில்‌ சொற்பாவையாய்ச்‌ சமைந்தேன்‌. புலனுணர்வுகள்‌ மிகவே 
புதுத்‌ தென்றலும்‌ உடலைத்‌ தழுவியது. அஞ்ஞான்று, 


* கோடையிலே இனைப்பாற்றி கொள்ளும்‌ வகைகிடைத்த 
குளிர்தருவே தருநிழலே நீழல்கனிந்த கனியே 
ஓடையிலே பூறுகின்ற தீஞ்சுவைத்‌ தண்ணீரே 
உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே 
மேடையிலே வீசுகின்ற மெல்லியப்‌ பூங்காற்றே 
மென்காற்றில்‌ விளைசுகமே சுகத்திலுறும்‌ பயனே 
ஆடையிலே எனைமணந்த மணலாளா பொதுவில்‌ 
ஆடுகின்ற அரசே என்‌ அலங்கல்‌ அணிந்தருளே. ? 
என்ற வள்ளலார்‌ பாடலை எனக்குரிய இசையிற்‌ பாடி மகிழ்ந்‌ 
தேன்‌. அருட்பிரகாச அடிகளார்‌ இவ்வின்பத்திலே ஈடுபட்டு 
இறைவனைக்‌ கண்டு அலங்கல்‌ அணிந்தருள வேண்டியுள்ளா 
ரெனத்‌ தெளிந்தேன்‌. தெளிந்த யான்‌ திருப்பொய்கை ஒன்‌ 
றினையும்‌ அவண்‌ நோக்கினேன்‌. 


ஆண்டு, அத்தடாகத்திற்குத்‌ தண்ணிய உயர்வரப்பே 
திண்ணிய கரையாய்க்‌ கிடந்தது. கரைபடர்ந்த கருங்குவளை 
கள்‌ கண்விழித்துப்‌ பார்த்தன. பொன்னிற சிற்றலைகள்‌ மெல்‌ 
லென எழுந்து மறைந்தன. வெண்டாமரையும்‌ செங்கமலமும்‌ 
செங்கதிர்க்கு வணக்கம்‌ செலுத்தின. குமுத மலர்கள்‌ அமுத 
மதியின்‌ வரவு நோக்கி இருந்தன. தெள்ளிய நீரில்‌ வெள்ளிய 
மீன்கள்‌ பிறழ்ந்து பொன்னிறமாய்‌ விளங்கின. போதுகளி 
னூடே கம்புட்‌ சேவலும்‌ பெடையும்‌ கண்ணாமூச்சு விளையாடின. 
புதுமணத்‌ தம்பதிகள்போல இணையுறு வாத்தினங்கள்‌ உலா 
வந்தன. இப்பொய்கையின்‌ பொலிவிலும்‌ ஈடுற்ற எனக்கு, 


இயற்கையில்‌ இன்பம்‌ 479 


“ ரணிநிற மலர்ப்பொய்கை மகிழ்ந்தாடும்‌ அன்னம்தன்‌ 

அணிமிகு சேவலை அகலடை மறைத்தெனக்‌ 

கதுமெனக்‌ காணாது கலங்கி யம்மடப்பெடை 

மதிநிழல்‌ நீருள்கண்‌ டதுவென உவந்தோடி 

துன்னத்தன்‌ னெதிர்வருஉந்‌ துைகண்டு மிகநாணி 

பல்மலரிடைப்‌ புகூஉம்‌ பழனஞ்சேர்‌ ஊர ? 
எனக்‌ கூறும்‌ கலித்தொகைக்‌ காட்சியும்‌ கண்முன்‌ தோன்றா 
நின்று களிப்பினையூட்டி ற்று. 

இயற்கை அன்னையின்‌ எழில்‌ விளக்கத்தில்‌ இறுமாந்து 
கிடந்த என்செவிக்குப்‌ புட்குலப்‌ பண்ணிசைகள்‌ தற்கிழமை 
உணர்த்தவே அவண்‌ சென்றனன்‌. ஆகா! என்னே இறை 
வனின்‌ படைப்பு! பறவைகளின்‌ மகிழ்ச்சி ஆரவாரமும்‌ செயலும்‌ 
கூறுதற்கு ஒல்லா, யானொரு கலைமன்றம்‌ அடைந்தவனாகத்‌ 
தாள்‌ உணர்ந்தேன்‌. அம்மன்ற நிகழ்ச்சியை நிரல்படக்‌ 
காணுங்கால்‌, ஒரு நற்குன்றுமிசை பெருவலி கடுவனும்‌ உரு 
வமை மந்தியும்‌ அமர்ந்திருந்த பொலிவே அச்சோலைக்கு மன்ன 
னும்‌ மாதேவியும்‌ எனக்‌ காட்டிற்று. இக்கவியரசன்‌ முன்னே 
கவிக்‌ குலங்கள்‌ பல அமைச்சனும்‌, புலவனும்‌, அருங்கடிக்‌ 
காவலனுமாய்ப்‌ பொறுப்பேற்று இருந்தன. இன்னிசை மன்ற 
விளம்பரத்தைக்‌ காகம்‌ ஒன்று கரைந்து அச்சோலை வாழ்‌ உயி 
ரினங்களை ஒன்று கூட்டியது. கலை நிகழ்ச்சிகள்‌ தொடங்கியது. 


குங்கும வாய்க்‌ கிஞ்சுகங்கள்‌ ரங்கா...... ரங்கா... என 
இறைவணக்கம்‌ பாடின. மலருதும்‌ வண்டினங்கள்‌ ரிங்‌... 
ரிங்‌... சிள்‌......ஒய்ன்‌......உம்‌ என்னும்‌ ஒலியெழுப்பிச்‌ சுருதி 
கூட்டின. குயிலினங்கள்‌ இன்னிசை இயைத்துப்‌ பண்‌ பல 
பாடின. மீன்வால்‌ பறவைகள்‌ மெல்லிய மிடற்றினால்‌ ட்ரிங்‌... 4௨ 
ட்ரியிங்‌........ குரைங்‌... ... 206 கொஞ்சங்‌... குரைங்‌ என மோரி 
சங்கம்‌ அடித்தன. ஒருவகை மைனாக்கள்‌ குழலூதின. மற்‌ 
AGH வகைப்‌ பறவைகள்‌ யாழும்‌, வீணையும்‌ பயின்றன. 
சிட்டுக்‌ குருவிகள்‌ சிட்‌........ சிட்‌... ...சிட்டா........ சிட்‌...... சிட்டா 
எனத்‌ தாளம்‌ போட்டன. மரங்கொத்திப்‌ பறவைகள்‌ மரங்‌ 
களைக்‌ கொத்திக்‌ கொட்கொடு கொட்டா...... கொட்‌..... கொட்‌ 


கொட்டா என மத்தளம்‌ அடித்தன. இவ்வகை இசைக்‌ 


480 குமரகுருபரன்‌ 


கருவிகளுக்கேற்ப மயிலினங்கள்‌ தம்‌ அழகிய தோகையை 
விரித்துப்‌ பெடைகளோடு ஆடின. ஆடலுக்கும்‌ பாடலுக்கும்‌ 
ஏற்ப இன்னிசைக்‌ கருவிகளெனப்‌ புள்ளினங்கள்‌ இடைவிடாது 
இசைத்தன. இம்மன்றங்‌ காணும்‌ மகிழ்ச்சியிலே மன்னனாம்‌ 
சுந்தரனும்‌ அவன்‌ தேவியும்‌ திளைத்து இன்புற்றனர்‌. அவ்‌ 
வண்ணமே மகிழ்ந்திருந்த எனக்கு, 
** கண்கணிற்‌ பரிந்து கண்டுவப்‌ பனவே 
கைகணிற்‌ ரொழுப$வ செவிகள்‌ 
பண்களிற்‌ புகும்‌ புகழ்ச்சிகேட்‌ பன 
பதநீனை வலம்புரி வனே 
யெண்ருபுற்‌ றிடப்ப வெழுமணி கரவா 
விருந்துசென்‌ றிருள்கவர்‌ வனபோற்‌ 
றண்க்தீர்க்‌ கற்றை கான்றிடுஞஜ்‌ சோண 
சைலனே கைலை நாயகனே.” (75) 
என்ற பாட்டு ஞாபகத்திற்கு வந்தது. பார்க்கும்‌ இடமெல்லாம்‌ 
நீக்கமற நிறைந்திருக்கும்‌ எம்மான்‌ தோற்றமே, இம்மலைச்‌ 
சாரலில்‌ முன்னிருந்ததால்‌ தான்‌, கற்பனைக்‌ கருவூலமான சிவப்‌ 
பிரகாச அடிகளார்‌ தம்‌ இளமைக்‌ காலத்தே கண்டு களித்த 
காட்சியின்‌ திறமென்னே! என்று எண்ணினேன்‌. 


இவ்வாறு கலையுணர்வு தலைதூக்கவே தன்னை மறந்த 
லயந்தன்னில்‌ மிதக்கலானேன்‌. ஒண்சுடர்‌ கல்சேர்ந்த ஓரிரு 
நாழிகைக்குப்‌ பின்‌ ஒளி மதியம்‌ வந்துற்றதை அறிந்து தன்னை 
உணர்ந்தேன்‌. 


மாலையாம்‌ மங்கை சோலை என்ற சேலை கட்டி சுந்தரிபோல்‌ 
முன்னர்‌ தோன்றி சொக்க வைத்த தன்றோ! புள்ளினங்கள்‌ 
மகிழ்ந்த பின்னர்‌ பள்ளிபுக்கன போலும்‌ ! அந்திவான்‌ அழகைக்‌ 
காணேன்‌ மந்திவாழ்‌ சோலை மதியொளி பெற்றுத்‌ திகழ்ந்தது. 
“பாசில்‌ வீணையும்‌ மாலை மதியமூம்‌-வீசு தென்றலும்‌ வீங்கிள 
வேனிலும்‌, மூசு வண்டறைப்‌ பொய்கையும்‌ போன்றதே - ஈசன்‌ 
எந்தை இணையடி நீழலே””.என்று பாடிய அப்பர்‌ சுவாமிகள்‌, 
தான்‌ இடறுற்றஞான்று இயற்கை இன்ப அனுபவத்தால்‌ இறை 
வனது இணையடி நிழற்கண்டு இன்பம்‌ அடைந்தார்‌, அத்தன்‌ 


'இயற்கையில்‌ இன்பம்‌ 461 


மைக்கு யான்‌ சிறிதும்‌ ஒவ்வேனாயினும்‌, இயற்கை யன்னையின்‌ 
இச்சோலைப்‌ படைப்பிலே இறைவன்‌ தோற்றங்கண்டு மகிழ்ந்‌ 
தேன்‌. இரவு நேரம்‌ வந்துற்றதை யறிந்த யான்‌ இல்லம்‌ 
ஏகியக்கால்‌, 

“ரித்த நலமுடைய மரங்கள்‌ - பல 


விந்தைச்‌ சுவையுடைய கனிகள்‌...” 


என்றும்‌; 
“ காணி நிலம்‌ வேண்டும்‌ பராசக்தி - ஒரு 
காணி நிலம்‌ வேண்டும்‌ ?” 

என்றும்‌ பாடியுள்ள அமரகவி பாரதியாரின்‌ எண்ணங்களையும்‌ 
நினைந்துக்கொண்டு, அப்பாடலையும்‌ பாடிய வண்ணம்‌ பாரி 
நிலையத்தை அடைந்தேன்‌. “யான்பெற்ற இன்பம்‌ பெருக 
இவ்வையகம்‌ " என்னும்‌ ஆன்றோர்‌ வாக்கு இத்தகைய ஈடு 
பாட்டில்‌ அரும்பியிருக்கும்‌ அல்லவா ! 


கந்தை வந்து காட்சி அருள்வாயே! 
Ei பதி a 
எடுப்பு 
இன்ப இசையாலே வண்ண மலராலே 
பண்பு மனத்தாலே பணிவேன்‌ முருகா! (இன்ப) 
தொடுப்பு 
விந்தை உலகில்‌ சிந்தை கலங்காமல்‌ 
தந்‌ைத நீயென்றே சொந்தம்‌ கண்டேன்‌ (இன்ப) 
முடிப்பு 
சுந்தரத்‌ தமிழில்‌ மந்திர உபதேசம்‌ 
தந்தைக்கு அருளிய இந்திரன்‌ மருகா! 
செந்தமிழால்‌ பாடும்‌ எந்தன்‌ இசைகேட்டு 
கந்தனாய்‌ வந்து காட்சி அருள்வாயே! (இன்ப) 
S. V. பதி, 
மதுரை. 


HYMNS 02 THE TAMIL SAIVITE SAINTS 


60. 


BY 
F. KINGSBURY, B. A. (Madras) 
AND 


G. E. PHILLIPS, B. A. (Lond.), M. A. (Oxon. 


[மலர்‌ 16, இதழ்‌ 8-ன்‌ தொடர்ச்சி] 
II 
THIRUNAVUKKARASU SWAMI 
(More commonly referred to as APPARSWAMD 
அரியானையந்தணர்தஞ்‌ சிந்தையானை 
யருமறையி னகத்தானை யணுவையார்க்குந்‌ 
தெரியாததத்துவனை தேனைப்பாலைத்‌ 
திகழொளியைத்தேவர்கடங்கோனை மற்றைக்‌ 
கரியானை நான்முகனைக்கனலை க்காற்றைக்‌ 
கனைகடலைக்குலவரையைக்கலந்துநின்ற 
பெரியானைப்பெரும்பற்றப்புலியூரானைப்‌ 
பேசாதநாளெல்லாம்‌ பிறவாநாளே. 


Here is a very popular stanza. There used to be 


a beggar in Madras who recited it, and it alone, all 
day long. 
60. He is ever hard to find, but He lives in the 


thought of the good; 

Heis the innermost secret of Scripture, inscrutable, 
unknowable; 

He is honey and milk and the shining light. 
He is the king of the Devas, 

Immanent in Vishnu, in Brahma in flame and in 
wind, 

Yea in the mighty sounding sea and in the moun- 
tains. 

He is the great One who chooses Perumpattapuli- 
yur for His own. 

If there be days when my tongue is dumb and 
speaks not of Him, 

Let no such days be counted in the record of my 
life. (தொடரும்‌) 


Reproduced with the kind permission of Oxford University 


Press. Calcutta. 


(N.B. Copies available for sale at the above Prese-) 


a 
சிவ சிவ 


புள்ளிருக்குவேளூரில்‌ 
ஸ்ரீ செல்வமுத்துக்குமாரசுவாமி 
சந்தனுபிஷேக நிதி ரூ. 3,500 
DAKE ர ந 


“ஆதி வயித்திய நாதபுரிக்‌ குகன்‌,” 

“சடாயுபுரியிற்‌ கருணை வெள்ளமென வீற்றிருக்கும்‌ 
ஆனே றுயர்த்திட்ட வையற்கும்‌ அம்மைக்கும்‌ 
அருமருந்தாகி நின்ற ஆதிப்பிரான்‌, 

“புண்டரி கங்கள்‌ மலர்ந்த விழிக்கடை பொழியருள்‌ கரைபுரள 
அழகு கனிந்து முதிர்ந்த இளங்கனி, 

“அன்பாளர்க்கு இன்பம்‌ அளிக்கு மெய்ஞ்ஞான மருந்து, 

*மல்கும்‌ செல்வக்‌ கந்தபுரி வாழ்வு, 

“மலையாள்‌ வயிறு வாய்த்த முழுமணி, 

*மாலிமயத்து மடப்பிடி பெற்று வளத்த இளங்கனி, 

“திருமாமடி கட்கென வைத்த கவுத்துவம்‌, 

“மூல மெனக்‌ குல நான்மறை ஓலிடும்‌ முழுமுதல்‌, 

“சங்கத்‌ தமிழின்‌ தலைமைப்‌ புலவன்‌, 

“உள்நெகிழ்‌ தொண்டர்‌ உளத்திருள்‌ சிந்திட ஒளிவிடு முழுமணி, 

*தோலாத முத்தமிழ்‌ நாவன்‌, 

‘war மாவாம்‌ அச்சூர்வேர்‌ அறத்‌ தொடுவேலன்‌, 

“தேவாதிபர்க்கொரு தேவன்‌, 

“தண்ணென்‌ குறிஞ்சித்‌ தலந்தலை யளிப்பவன்‌, 

“டுகாழிதமிழ்‌ வேதபுரிக்‌ குமரேசன்‌, 

“அறம்‌ முதுதவமொடு வனர வளர்த்திடு நற்றாய்‌, 

“தெளி தமிழ்‌ பழகிய மதவலி, 

“மும்மைத்‌ தமிழ்தேர்‌ கந்தபுரி முருகன்‌, 

“முதிரும்‌ அறிவில்‌ அறிஞ்ர்‌ உணரும்‌ முதல்வன்‌, 


484 குமரகுருபரன்‌ 


“முனிவர்‌ பரவு பருதிபுரியின்‌ முருகன்‌, 

“குரவுகமழ்‌ தருகந்த புரியிலருள்‌ குடிகொண்ட குமரகுருபரன்‌, 

“அருளா அந்தக்‌ கடற்பிறந்த அழுது, 

“உருகும்‌ அடியர்‌ இதயம்‌ நெகிழ உணர்வில்‌ எழுநல்‌ உதயம்‌, 

“கலையும்‌ நிறையும்‌ அறிவு முதிர முதிரு மதுர நறவம்‌, 

“கழுவுதுகளர்‌ முழுக நெடிய கருணை பெருகு சலதி, 

“அறிவுள்‌ அறிவை அறியு மவரும்‌ அறிய வரிய பிரமம்‌, 

“இயலும்‌ நடையும்‌ வடிவும்‌ அழகும்‌ எழுதவரியன்‌, 

“ஒழுகு கருணை முழுகு கமல வதனன்‌, 

“விழுது விடு வெண்‌ நிலவு பொழியு நகையன்‌, 

“மழலை முதிர முதிரு மதுரவசனன்‌, 

“அடியவர்‌ எவர்க்கும்‌ இரவினை யொழித்தான்‌, 

“அழகு பொலி கந்தபுரி தழையவரு கந்தன்‌, 

“இவன்‌ எவ்வுயிரும்‌ வாழச்‌ செய்தான்‌, 

“இவன்‌ புத்தி முத்தியும்‌ அளித்தான்‌, 

“ஆயிர மறைக்குமொரு பொருளா யிருப்பவன்‌, 

“அருவென்ன உருவென்ன அன்றென்ன நின்றவன்‌, 

“மெய்கண்ட தெய்வமித்‌ தெய்வமல்லாற்‌ புவியில்‌ வேறில்லை, 

“பொன்னுலகு மண்ணுலகும்‌ எவ்வுலகு வேண்டினும்‌ 
பொருளன்று இவற்கு மற்ற அழியாத வீடுந்‌ தரக்கடவன்‌, 

*குன்றைத்‌ திறந்திட்ட குடுமிவேல்‌ சூருயிர்‌ குடித்திடவிடுத்தான்‌, 

“கருவீற்‌ றிருந்த பெருங்கருணை கடைக்கண பொழிய 
வீற்றிருக்கும்‌ கடவுள்‌, 

“வருபுனற்‌ காவேரி வளநாடன்‌, 

“தென்கலைக்கும்‌ பழைய வடகலைக்கும்‌ தலைவன்‌, 

“செம்பொற்‌ றிருக்கோ புரங்கள்‌ பொலி வேளூரன்‌, 

*இழுமென்‌ மொழித்‌ தெளிதமிழின்‌ வடித்திடு நவரசம்‌, 

“செங்கட்‌ பசுந்தோகை வாம்பரி யுகைத்தவன்‌, 

“தீராத வினை தீர்த்த தம்பிரானும்‌ தையனாகியும்‌ வைத்துச்‌ 
சீராட்டி விளையாடும்‌ சேனாபதிக்‌ கடவுள்‌” 


புள்ளிருக்குவேளுரில்‌ ஸ்ரீ செல்வமுத்துக்குமாரசுவாமி ...... 485 


என்று இன்னோரன்னவாறு ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகளால்‌ 
முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்‌ தமிழில்‌ பலவாறு பாராட்டப்‌ 
பெறும்‌ வேளூர்‌ ஸ்ரீ செல்வமுத்துக்குமாரசுவாமிக்கு அகம்படித்‌ 
தொண்டுபுரியும்‌ சிவாச்சாரியார்க்குத்‌ கார்த்திகை தோறும்‌ 
படிக்காசு அளித்தற்கு முதற்பொருள்‌ நிறுவியது நிற்க, 
ஸ்ரீ செல்வமுத்துக்குமாரசுவாமிக்குக்‌ கார்த்திகை தோறும்‌ 
சந்தனாபிஷேகம்‌ செய்தற்பொருட்டு இத்தருமம்‌ திருப்பனந்தாள்‌ 
ஸ்ரீ காசீமடத்து அதிபர்‌ Ma காசிவாசி அருள்நந்தித்‌ தம்பிரான்‌ 
சுவாமிகள்‌ அவர்களால்‌ நிறுவப்பெற்றது. இது “புள்ளிருக்கு 
Cacia ஸ்ரீ செல்வழுத்துக்குமாரசுவாமி சந்தனாபிஷேக PA’ எனப்‌ 
பெயர்‌ பெறும்‌. 


2. இதற்குரிய முதற்‌ பொருள்‌ ரூ.3,500 (ரூபா மூவா 
யிரத்து ஐந்நூறு). இத்தொகை ஆண்டுதோறும்‌ 7% வட்டி 
தரக்கூடிய ஐந்து வருஷ நிலையான முதலீடு ஆகக்‌ கும்ப 
கோணம்‌ ஸ்டேட்‌ பாங்க்‌ ஆப்‌ இந்தியாவில்‌ முதலீடு செய்யப்‌ 
பெற்றுள்ளது. பிக்சட்‌ டிபாசிட்‌ இரசிது நெ. ஏ. 427259 - 
தேதி 21—7—65a. இம்முதற்‌ பொருள்‌ நம்மாலும்‌ நமக்குப்பின்‌ 
உரிமை உள்ளவர்களாலும்‌ பரிபாலனம்‌ செய்யப்‌ பெற்றுவரும்‌. 


3. அ. இம்முதற்‌ பெரருளினின்று ஆண்டுதோறும்‌ 
கிடைக்கும்‌ வட்டித்‌ தொகையில்‌ நிர்வாகச்‌ செலவுகளுக்கு என 
ஒதுக்கப்படும்‌ தொகை போக எஞ்சிய தொகையில்‌ வேளூர்‌ ஸ்ரீ 
முத்துக்குமாரசுவாமிக்குச்‌ சந்தனாபிஷேகம்‌ செய்தற்குக்‌ $m 
திகை ஒன்றுக்கு ரூ. 15/- வீதம்‌ செலவு செய்யப்‌ பெற்றுவரும்‌. 
பசலி முடிவில்‌ எஞ்சியுள்ள தொகை முழுதும்‌ ஆடிக்‌ கிருத்திகை 
நாளில்‌ ஸ்ரீ செல்வமுத்துக்குமாரசுவாமிக்குச்‌ சிறப்பாகச்‌ சந்தனா 
பிஷேகம்‌ செய்யப்‌ பயன்படுத்தப்‌ பெறும்‌. 


ஆ. கிருத்திகை நாளில்‌ வேளூர்‌ ஸ்ரீ முத்துக்குமார 
சுவாமிக்குச்‌ சந்தனாபிஷேகம்‌ செய்தற்காக m. 15/- வீதம்‌ 
தருமபுர ஆதீனத்துக்குச்‌ சொந்தமான வேளூர்‌ தேவஸ்தானத்‌ 
துக்கு மாதந்தோறும்‌ அனுப்பப்பெற்று வரும்‌. அன்னோர்‌ டே 
தொகைக்குச்‌ சந்தனம்‌ வாங்கிக்‌ கிருத்திகை நாளில்‌ வேளூர்‌ ஸ்ரீ . 
முத்துக்குமாரசுவாமிக்குச்‌ சந்தனாபிஷேகம்‌ செய்து சந்தனாபி 
ஷேகம்‌ செய்த விவரத்தை நமக்குத்‌ தெரிவிக்கவேண்டும்‌. 


486 குமரகுருபரன்‌ 


4, வட்டி வரவுக்கு ஏற்ப மாதந்தோறும்‌ அனுப்பப்பெறும்‌ 
சந்தனாபிஷேகத்‌ தொகை கூட்டவும்‌ குறைக்கவும்‌ பெறும்‌. 


5. இத்தருமம்‌ வேறு எம்முறையிலும்‌ மாற்றியமைக்கப்‌ 
பெறமாட்டாது. இத்தொகை திரும்பப்பெற்றால்‌ அதிக வட்டி 
தரக்கூடிய அரசியல்‌ கடன்தாளில்‌ முதலீடு செய்யப்பெறும்‌. 
இம்முதற்‌ பொருள்‌ நம்பேரிலும்‌ நமக்குப்பின்‌ உரிமையுள்ள 
வர்கள்‌ "பேரிலும்‌ இருந்துவரும்‌. 


திருப்பனந்தாள்‌, nn b ry: PT 
pushes) Sd) Kasivasi olalandi Fambica 


Registered at Tiruvidaimarudur Sub Registrar's Office on 237-65 
as No. 35 of 1965 ın Book No. 4. Volume No. 53 pages from 19 to 21. 


© mt emend, Dareum enl, end, (0) Dk: (0) சவான்‌ eme. நலம்‌ D gend, 
] சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ தேவாரம்‌ 
] [ஏழாம்‌ திருமுறை ] 
| * புதிய பதிப்பு * 
(விசுவாவசு ஆண்டு வைகாசிப்‌ பூச வெளியீடு) 
| $90 பக்கம்‌ வெள்ளைத்தாள்‌, சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ வரலாறு, 
அவரைப்பற்றிய கல்லெழுத்துக்‌ குறிப்புக்கள்‌ ஆகியவை, 
| அடங்கியது, தனிப்பிரதி அடக்க விலை ரூ. 1-30. 
| ஒரே சமயத்தில்‌ 20 பிரதிகளுக்குமேல்‌ வாங்குவோர்க்கு 20% கழிவு. 
P (தபால்‌ செலவு வேறு) 
கிடைக்கும்‌ இடங்கள்‌:- 
] 1 1. T. M. குமரகுருபரன்‌ பிள்ளை, B. A., B. L., 
] நிரகதரத்‌ தலைவர்‌, குமரகுருபரன்‌ சஙகம்‌, 
9 


ஸ்ர்வைகுணடம்‌. 
(திருநெல்வேலி மாவட்டம.) 
2. திரு. ௯. சுப்பிரமணிய அய்யர்‌ அவர்கள்‌, B. A, 
தியாகராச விலாசம்‌, 58, பிள்ளையார்‌ கோவில தெரு, 
இருவ மல்வரன்பேட ஸ்‌. 
திருவலலிக்கேணி, சென்னை - 5. 
FN IESE I RET நவகார்‌ ee வலக 


————————— —Ü 


ஓ 


